விகாரி - ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 
2019 - அக்டோமர்‌, நவம்பர்‌, ஓசம்பர்‌ இதழ்‌ - 88, 89, 90 


சிறப்பாசிரியர்‌ : ஸாருளடக்கம்‌ 


எமய்யப்ப ஞான தேசிக 

௬வாமிகள்‌ 1. ஆசியுரை 2 

ஆசிரியர்‌ குழு : 2. நினைவஞ்சலி 4 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ 


3. மீனவர்‌ அடைந்தார்‌ 
முனைவர்‌. பேரா. நா. வள்ளி க 


பேரா. நா. ௬ப்பிரமணியன்‌ மதுகை! ie 
4. என்று காண்போம்‌? 7 
ஆலோசகர்‌ : 
பேரா. தமிழாகரர்‌. 5. மணிமேகலையின்‌ 
ஓத. முருககாமி ஆளுமைத்‌ திறன்‌ ஓ 
பதிப்பாசிரியர்‌ : 6. பக்தியை நோக்கிய 
பேரா. ம. கார்மேகம்‌ பெயரடைகள்‌ 15 
வெளியீடு : 7. ஐந்தொழில்‌ நடனம்‌ 18 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 8. திருக்குறள்‌ தெளிவுரை 22 
மானகிீரி (அஞ்சல்‌), ம்‌ ச 
(வழி) காரைக்குடி 9. திருவிளையாடற்புராணம்‌ 29 
சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 04565 - 236846: 
அச்சிட்டோர்‌ : 
திருமகள்‌ அச்சகம்‌ தனி இதழ்‌ ரூ 10.00 


“ஜய செளந்தர்‌", கட்‌ 
76. ஐவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ ஆண்டுச்‌ சந்தா ரூ 100.00 
காரைக்குடி - 630 001. 


பச்சைவண்ண மாலுக்குப்‌ பின்பிறந்த பங்கயத்தைப்‌ 
பரமனுக்குத்‌ தாரமெனும்‌ பாவை யாளைப்‌ 
பைரவியைச்‌ சங்கரியைப்‌ பார்வதியை உமையவளைப்‌ 
பார்க்கவியைப்‌ பரமசிவன்‌ பார்த்துப்‌ பார்த்தே 

இச்சைகொள்ள வைத்தவளை இனியமுகம்‌ கொண்டவளை 
ஏழ்பிறப்பும்‌ துணைநீற்கும்‌ இனிய தாயை 
எம்பெருமான்‌ சிவனோடு போட்டிநடம்‌ பயின்றவளை 
ஈரடியாம்‌ தாமரையை எமக்குக்‌ காட்டி 

அச்சமுறச்‌ சமணர்களை அணிமதுரைப்‌ பதீயினிலே 
அன்றுதீரு நீற்றாலே அயர வைத்த 
அருட்காழிச்‌ சண்பையர்கோன்‌ ஞானப்பால்‌ உண்ணவைத்த 
அன்புடைய தீருநெல்லை அம்மை யாளை 

மச்சமூதல்‌ மீனினங்கள்‌ மகிழ்ந்துமது நதீயாடி 
மகிழ்கின்ற தீருத்தலமாம்‌ சமிவ னத்தை 
மன்பதையில்‌ நண்ணிவரும்‌ மாதவர்க்கே அருள்புரியும்‌ 
மாதரசி அடிவணங்கி மகிழு வோமே 


- காப்பியக்‌ கவிஞர்‌ கவிமாமணி நற்றமிழ்‌ நாவலர்‌, நா. மீனவன்‌ 


1 திருஷல்லை 


்‌ ஆசியுறை 

ம சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்பஞான தேசிக சுவாமிகள்‌ 
(ஒல்‌ 
ம்‌ இதுவரை மானுட இனத்தீன்‌ வாழ்விலே இயல்பாக 
உள்ள நான்கு பருவங்களிலே மூன்று பருவங்களைக்‌ கடந்த 
மாத இதழ்களிலே படித்து அறிந்தோம்‌. நான்காவது 
பருவமாகிய சன்னியாச ஆஸ்ரமம்‌ துறவுப்‌ பருவத்தைப்‌ பற்றி 
இப்பொழுது சிந்திப்போமாக. 

துறவு என்பது அனைத்து பந்த எய்த இருந்தும்‌ 
தன்னை விடுவித்துக்‌ கொண்டு பரம்பொரு ளப்‌ ்‌ பற்றிச்‌ 
சிந்தித்துச்‌ சமுதாயத்திற்கு நல்ல நெறிமுறைகளைக்‌ கற்பித்துப்‌ 
பாமர மக்களும்‌ வாழ்க்கைப்‌ பாதையிலே அறநெறியைக்‌ 
கடைப்பிடித்து வாழ்ந்து உயரச்‌ செய்வதே ஆகும்‌; இதுவே 
துறவியரின்‌ முக்கியமான கடமையாகும்‌. பொதுவாகத்‌ துறவைப்‌ 
பற்றி - தன்னலம்‌ விடுத்துப்‌ பொதுநலம்‌ கருதுதலே துறவறம்‌ 
எனப்படும்‌. அப்படித்‌ தன்‌ நலத்தை மறந்தவர்க்கு உணவும்‌, 
உறைவிடமும்‌ கொடுத்து ஆதரிக்க வேண்டியது இல்லறத்தார்‌ 
கடமை என வள்ளுவர்‌ அழுத்தமாகக்‌ கூறுகிறார்‌. 
துறந்தார்க்கும்‌ துவ்வாத வர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
கில்வாழ்வான்‌ என்பான்‌ துணை. 
தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தாசனன்றாங்கு 
கும்புலத்தாறு ஓம்பல்‌ தலை. 
அதே போலத்‌ துறவிகளும்‌ பொதுமக்கள்‌ பேரில்‌ அருள்‌ 
கொண்டு அவர்களுக்கு அறிவும்‌ நெறியும்‌ புகட்டுதல்‌ 
துறவிகளின்‌ முதல்‌ கடமை ஆகும்‌. திருவள்ளுவர்‌ அழுத்தமாகத்‌ 
துறவிகளுடைய குண நலன்களைப்‌ பற்றித்‌ துறவு எனும்‌ 
அதிகாரத்தில்‌ எடுத்துக்‌ கூறி இருக்கிறார்‌. 
யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌, 


கியல்பாகும்‌ நோன்பிற்குஒன்று இன்மை உடைமை 
மயலாகும்‌ மற்றும்‌ பெயர்த்து. 


2 திருல்லை 


.துறவிகளுடைய இலக்கணம்‌ தன்‌ சுற்றம்‌, சொந்தம்‌ 


அனைத்தையும்‌ துறந்து அருளும்‌ தவமும்‌ பட 
வாழ்க்கையை ஏற்க வேண்டும்‌. 

இங்ஙனம்‌ நான்கு பருவத்தில்‌ வாழ்கின்ற க்கள்‌ 
அனைவரும்‌ சேர்ந்து தான்‌ தொண்டாற்றி மக்கள்‌ வாழ்வை 
மேம்படுத்த முடியும்‌. கற்கும்‌ காலத்தில்‌ கல்லாமல்‌ விட்டு 
விட்டால்‌ எத்துணை துயர்‌ ஏற்படுமோ அதனைச்‌ சொல்லிக்‌ கூற 
இயலாது. 

தமிழகத்திலும்‌ பாரதத்திலும்‌ இதுபோன்ற நான்கு 
பருவங்களிலும்‌ நல்லவர்கள்‌ வாழ்ந்த காரணத்தினால்‌ 
பண்பாடு, கலாச்சாரம்‌, வாழ்க்கை நெறிமுறை இவை 
அனைத்திலும்‌ சிறப்பாக விளங்க முடிகிறது. 


இன்றும்‌ நேர்மையாகவும்‌ நெறி முறைகளாலும்‌ அந்த 
அந்தப்‌ பருவத்திற்கு ஏற்ற முறையிலே வாழ்க்கை நடையில்‌ 
எல்லோரும்‌ உயர வேண்டும்‌. 

வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌. 


ஸ்ரீ சற்குருநாதன்‌ துணை 


Pe பூங்கா நிகழ்ச்சியில்‌ 28.09.2019 அன்று வேட்டுவ ப 
பற்றி திரு.மூத்தழகு கணேசன்‌ அவர்களும்‌ 
23.11.2019 அன்று புறஞ்சேரியிறுத்த காதை பற்றி 
திரு. 14.5. கராமநாதன்‌ அவர்களும்‌ 
28.12.2019 அன்று ஊர்காண்‌ காதை பற்றி 
முனைவர்‌ பழுனியம்மான்‌ அவர்களும்‌ உரையாற்றினர்‌. 


3 திருரல்லை 


நினைவஞ்சலி 


்‌ காப்பியக்‌ கவிஞர்‌ மீனவன்‌ அண்மையில்‌ இறைவன்‌ திருவடி 
சேர்ந்தது மிகவும்‌ வருத்தத்தைத்‌ தரக்கூடிய செய்தியாகும்‌. 
நண்பர்‌, காப்பியக்‌ கவிஞர்‌ மீனவன்‌ அவர்களைக்‌ கோவிலூர்த்‌ 
திருமடத்தின்‌ மூலமாக 22 ஆண்டுகளாக நன்கு 
அறிந்துள்ளேன்‌. நல்ல நண்பரும்‌ கூட; ஏறக்குறைய 16 
ஆண்டுகள்‌ நானும்‌ கவிஞரும்‌ திீருமடத்தினுடைய 
சேவகர்களாகப்‌ பணியாற்றி உள்ளோம்‌. எனவே அவருடைய 
கவித்திறன்‌, இலக்கிய அறிவு, நல்ல மனம்‌ அனைத்தும்‌ 
நேரடியாக அறிந்து உணர்ந்தவன்‌. 

திருமடத்திலே அவர்கள்‌ பணியாற்றிய காலத்தில்‌ நம்முடைய 
சற்குருநாதர்‌ நாச்சியப்ப சுவாமிகள்‌ கனவின்‌ வண்ணம்‌ 
அவர்களால்‌ தொடங்கப்பட்ட கோவில்‌ சார்ந்த கலைகளான 
நாதஸ்வரம்‌, தவில்‌, திருமுறை, கல்‌ சிற்பம்‌, பஞ்சலோகச்‌ சிற்பம்‌, 
மரச்‌ சிற்பம்‌ ஆகிய கலை வகுப்புகளில்‌ 350 மாணவர்களுக்கு 
மேல்‌ திருமடத்தில்‌ தங்கிக்‌ கற்று வந்தார்கள்‌. அப்படிப்பட்ட 
நூற்றுக்கணக்கான மாணவர்களை, கல்வி, ஒழுக்கம்‌, பயிற்சி 
ஆகியவற்றிலே தவறு செய்யாதவர்களாகக்‌ கண்டிப்போடும்‌, 
அன்போடும்‌ நீர்வகித்து வந்தவர்‌ கவிஞர்‌ தான்‌. தவறு செய்யாத 
வண்ணம்‌, அத்துடன்‌ தொடங்கப்பட்ட முதியோர்‌ 
உதவித்தொகைத்‌ தீட்டத்தை ஆரம்ப காலத்தில்‌ இருந்து 
அவர்கள்‌ பணிசெய்த காலம்‌ எல்லாம்‌ திறம்பட, ஐயர்‌ அன்‌ கோ 
நிறுவனத்தின்‌ உதவியுடன்‌ நடத்தி வந்தார்கள்‌. இந்தப்‌ 
பணிகளை எல்லாம்‌ நிறைந்த மனதோடும்‌, முழு ஈடுபாட்டுடனும்‌ 
செய்து வந்தமை மறக்க முடியாதது ஆகும்‌. 

கவிஞர்‌ மீனவன்‌ அவர்கள்‌ மிகச்‌ சிறந்த ஆசிரியர்‌, ஆசுகவி, 
எழுத்தாளர்‌ எனப்‌ பன்முகத்‌ திறமை கொண்ட பெருமகனாவார்‌. 


அவருடைய கவித்திறன்‌ மிகச்‌ சிறந்தது, வியப்பிற்குரியது. 
எப்பொருளைப்‌ பற்றியும்‌ நீனைத்தமாத்தீரத்தில்‌ அருவி எனக்‌ 
அப்பக்க அனிபை 8 எ அகன்‌ 


4 திருல்லை 


கவி சொல்ல, எழுத வல்லவர்‌. நூற்றுக்கணக்கான 
கவியரங்குகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர்‌. பற்பல 
கவியரங்கங்களுக்குத்‌ தலைமை ஏற்று நடத்திய 
பெருமைக்குரியவர்‌. இளம்‌ கவிஞர்களை உற்சாகமூட்டி, 
ஊக்கப்படுத்தி வளரச்‌ செய்தவர்‌. காரைக்குடி சுற்றுவட்டாரத்தில்‌ 
கவிஞர்‌ மீனவனைத்‌ தெரியாத தமிழ்‌ ஆசிரியர்கள்‌, கவிஞர்கள்‌, 
அறிஞர்கள்‌, ஆர்வலர்கள்‌ இருக்க முடியாது. மிகப்‌ பரவலான 
பேரும்‌, புகழும்‌ கொண்ட மிகச்‌ சிறந்த கவிஞர்‌ மீனவன்‌ 
ஆவார்கள்‌. 

சங்க இலக்கியத்திலும்‌, ஐம்பெரும்‌ காப்பியத்திலும்‌ ஆழமான 
அறிவை உடையவர்‌. மாதவமேகலை என்னும்‌ காப்பியத்தை 
மணிமேகலையின்‌ திருப்புதல்வியை நாயகியாகக்‌ கொண்டு 
படைத்தவர்‌. பிற்கால பக்தி இலக்கியங்கள்‌, நாயன்மார்கள்‌, 
ஆழ்வார்கள்‌ பாடல்களிலும்‌, பாசுரங்களிலும்‌ ஈடற்ற அறிவும்‌, 
ஆர்வமும்‌ உடையவர்‌. சங்க இலக்கியம்‌ முதற்கொண்டூ பள்ளி 
மாணவர்களுக்கு எளிமையாகப்‌ புரிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ 
மிகச்‌ சிறப்பாகப்‌ பாடம்‌ நடத்திய சிறந்த ஆசிரியப்‌ பெருமகனார்‌. 


கோவிலூர்த்‌ திருமடத்தின்‌ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 
பின்னரும்‌, மடத்துடனும்‌ நம்முடனும்‌ மிகச்‌ சிறந்த 
தொடர்புடையவர்கள்‌. நம்‌ திருமடத்தில்‌ நடத்துகின்ற இலக்கியப்‌ 
பூங்கா ' நிகழ்ச்சியிலும்‌, எவளியிடப்படூகின்ற தீிருநெல்லை 
ஆன்மீக மாத இதழிலும்‌ தம்முடைய பங்கை மிகச்‌ சிறப்பாக 
ஆற்றியவர்‌. இலக்கியப்‌ பூங்காவும்‌, திருநெல்லை இதழும்‌ 
சிறப்பாகச்‌ செயல்‌ பெற்றுப்‌ பேர்‌பெற உதவியவர்‌. இப்படிப்‌ 
பல்வகையாகத்‌ திருமடத்திற்கும்‌ நமக்கும்‌ துணையாக நீன்ற 
பெருமகனார்‌. தமிழ்மொழி, இலக்கியம்‌, கவிதை ஆகியவை 
மேன்மேலும்‌ வளரவும்‌, புகழ்‌ பெறவும்‌ மிகச்‌ சிறந்த 
தொண்டாற்றியவர்‌. 

அவருடைய மறைவு இயல்பாக நமக்குப்‌ பெரும்‌ வருத்தத்தை 
அளித்தது. திருமடத்தினுடைய உதவிக்‌ கரங்களில்‌ ஒன்று 


5 திருஷல்லை 


செயலற்றுப்‌ போனதும்‌, பெரும்‌ சோகத்தில்‌ ஆழ்த்தியது. 
அன்னாருடைய ஆன்மா சாந்தியடையவும்‌, அவருடைய 
கவித்திறன்‌ வரும்‌ இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக 
அமைந்து சிறக்கவும்‌, அவருடைய மனிதநேய உணர்வு 
மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையவும்‌ நம்முடைய 
குருமுதல்வர்‌ கோவிலூர்‌ ஆண்டவர்‌ திருவடியைச்‌ சிந்தீத்து 
வேண்டுகிறோம்‌. 
ஸரீ சற்குருநாதன்‌ துணை 


மீனவர்‌ அடைந்தார்‌ மேனுலகு! 


(தமிழாகரர்‌ தெ.முருகசாமி) 
பிறப்பிறப்‌ பென்னும்‌ பேரா றதனில்‌ 
முறைப்பா டென்னும்‌ முறைமையில்‌ முளைத்த 
மனித்தப்‌ பிறப்பு வாழும்‌ வகையில்‌ 
இனித்த முடையதாய்‌ வாழ்ந்து விட்டால்‌ 
பிறவாப்‌ பெருநெறி பெற்றதற்‌் கான 
இறவா நிலையால்‌ வானுறை தெய்வமாய்‌ 
ஆவர்‌ என்றே அருங்குறட்‌ பாவின்‌ 
ஆன்ற சான்றாய்‌ அருங்கவி மீனவர்‌ 
ஆனார்‌ என்பது வரலாற்‌ றுண்மை! 
ஆனாச்‌ சிறப்பின்‌ நகரத்‌ தாரின்‌ 
பாடுவார்‌ பின்னர்‌ கண்ண தாச 
நாடூபுகழ்‌ கவிஞர்‌ நற்றமிழ்‌ வரிசையில்‌ 
காப்பியக்‌ கவிஞர்‌ மீனவர்‌ என்பது 
நாப்புகழ்ந்‌ தீட்ட நற்றமிழ்‌ உண்மை! 
ஆசுகவி பாடும்‌ அற்புதக்‌ கவிஞர்‌! 
பேசும்‌ அவர்‌ புகழ்‌ பற்பல வாகும்‌! 
மாமயி லத்தில்‌ *  மாத்தமிழ்‌ கற்றார்‌! 
மாப்புகழ்‌ புதுவயல்‌ பள்ளிப்‌ பணியால்‌ 


6 திருவஷல்லை 


காள 
நாளும்‌ 
பற்பல 
பணமுடிப்‌ 
தமிழ்க்கடல்‌ 


தமிழ்த்தொடர்‌ 
அவைக்களக்‌ 


ந வையில்‌ 
குருவரு 
திருவரு 
பெற்ற 
உற்றநாள்‌ 
மாதவ 
ஆதவன்‌ 
மேலுல 
சாலும்‌ 


நாவலராய்‌ 
நல்லதமிழ்‌ 
கோவிலூர்‌ 
குழயிருந்து 
பூவிருக்கும்‌ 
புலவரிவர்‌ 
காவியத்தைப்‌ 


கனித்தமிழில்‌ 


மேகக்‌ 
வளர்ந்தார்‌! 
விருது 
போடே 
இராய. 
போடே 
கவியெனும்‌ 
வேதாந்த 
ளாலும்‌ 
ளாலும்‌ 
பெரும்புகழ்‌ 
வரைக்கும்‌ 
மேகலை 
உளவரை 
கடைந்த 


சரித்திரச்‌ 


எண்று காண்போம்‌? 


கவிஞர்‌ 
நூல்பல 
பாராட்‌ 
பாரினில்‌ 
சொ.வுடன்‌ 
தமிழ்க்கல்‌ 
அரும்புகழ்‌ 
கோவிலூர்‌ 
திருநெல்லை 
குவலயம்‌ 
தமிழ்கூ 
இருப்பதற்‌ 
மாக்கொடை 
அறையும்‌ 
மீனவர்‌ 


சான்றென்‌ 


மு. கார்மேகம்‌) 


நற்றமிழ்க்குக்‌ 
ஆசானாய்த்‌ 
நாச்சியப்ப 
கோலோச்சி 
தேனருந்தப்‌ 
சொல்கேட்டு 
படைத்தகவி 
தந்தகவி 


கிடைத்தமகன்‌ 
திகழ்ந்த 
சுவாமிகளின்‌ 
வாழ்ந்த 
புலம்பிவரும்‌ 
வளர்ந்தோர்‌ 
கவியரங்கில்‌ 
மறைந்து 


போல 
செய்தார்‌! 
டைல்லாம்‌ 
பெற்றார்‌! 
கொண்ட 
லூரியின்‌ 
பெற்றார்‌! 
மடாலய 
அம்மன்‌ 
போற்ற 
றுலகம்‌ 
கான 
தானும்‌ 
என்பதால்‌ 
வாழ்வு 
போமே! 


நண்பர்க்கே 
மேலோன்‌ 

உள்ளத்தில்‌ 
மேதை 


வண்ழனம்போல்‌ 


பல்லோர்‌ 
பலகவிதை 
போனார்‌! 


திருஷல்லை 


திருநெல்லை ஆசானாய்த்‌ திகழ்ந்தகவி இதழ்தோறும்‌ 
தீட்டிவந்த இறைவணக்கப்‌ பாடல்‌ கேட்கத்‌ 
திருவுள்ளம்‌ கொண்டவரைத்‌ திருநெல்லை அழைத்தாளோ 
தெரியவில்லை! இவர்கவிதைத்‌ தேனை உண்ணப்‌ 
பெருவிருப்பில்‌ கொற்றவாள்‌ ஈசனுமே இவர்தம்மைப்‌ 
பேரன்பால்‌ அழைத்தானோ புரிய வில்லை 
கருவிருக்கும்‌ போதினிலே கவிசொல்லி வளர்ந்த மகன்‌ 
கனவாக மறைந்தாரே! கவலை கொண்டோம்‌! 
காப்பியக்‌ கவிஞரென்றும்‌ கவிமா மணிஎன்றும்‌ 
கற்றறிந்தோர்‌ பாராட்டும்‌ கவிதை வேந்தன்‌ 
யாப்பறிந்த பெரும்புலவன்‌; மீனாட்சி சுந்தரப்பேர்‌ 
வாய்த்ததனால்‌ திருமடங்கள்‌ போற்ற வாழ்ந்தார்‌ 
பூப்போலச்‌ சிரிப்பு வரும்‌ பொசுக்கென்று சினம்‌ பொங்கும்‌ 
புதுப்பிள்ளை குணமாக மாறிப்‌ போகும்‌ 
பாப்புனையும்‌ கவிஞர்க்குப்‌ பாசமுடன்‌ வழிகாட்டிப்‌ 
பாவாண்ட மீனவனார்‌ மறைந்து போனார்‌! 
இம்மென்றால்‌ இருநூறு கவிதைகளைச்‌ செய்கின்றார்‌ 
இருந்திட்டார்‌ என்பார்கள்‌; பார்த்த தில்லை 
நம்கவிஞர்‌ மீனவனார்‌ நாச்சொல்லும்‌ கவிகேட்ட 
நாளின்பின்‌ உண்மையென அறிந்து கொண்டோம்‌! 
செம்மொழியில்‌ தேர்ந்தவராய்‌ சிறப்புமிகு பாவலராய்‌, 
திறம்மிக்க நூல்கள்‌ பல தந்த சான்றோர்‌ 
எம்மொழிக்கே இலை என்ற ஏக்கத்தை நீக்கியவர்‌ 
ஏங்கவைத்துச்‌ சென்றுவிட்டார்‌ என்று. காண்போம்‌? 
8 திருஷல்லை 


மணிமேகலையின்‌ ஆளுமைத்‌ திறன்‌ 
முனைவர்‌ அ.சங்கர்தாஸ்‌, தமிழ்‌ உதவிப்‌ பேராசிரியர்‌, 
நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 


மக்கள்‌ வாழ்வியலில்‌ சாதாரண மக்களைக்கூட உயர்ந்த நிலைக்கு 
எடுத்துச்‌ சென்ற காலம்‌ காப்பிய காலம்‌. சிலப்பதிகாரமும்‌, 
மணிமேகலையும்‌ இரட்டைக்‌ காப்பியங்களாகும்‌. முதல்‌ புத்த சமயக்‌ 
காப்பியமான மணிமேகலையில்‌ காட்சி, மக்கள்‌, கொள்கைகள்‌, 
ஒழுக்கநிலை, பழக்க வழக்கங்கள்‌, பெண்டிர்‌ நிலை, பண்பாடு, 
சமூகநீதி, கலைகள்‌ போன்றவை சிறப்பித்துக்‌ கூறப்படுகின்றன. 
தனிமனிதனுடைய எண்ணங்கள்‌, செயல்படும்‌ முறை நடத்தைகள்‌ 
அவன்‌ பிறருடன்‌ பழகும்‌ முறை, மனப்பான்மைகள்‌, வாழ்க்கைத்‌ 
தத்துவம்‌, அறிவாற்றல்‌ உணர்ச்சிகள்‌ போன்றவை சார்ந்த 
தொகுப்பிலிருந்து அவனுக்கு ஏற்படும்‌ தனித்தன்மையே ஆளுமை. 
கணிகையர்‌ குலத்தில்‌ நாட்டியப்‌ பபண்ணாக வாழ்ந்த மாதவியின்‌ 
மகள்‌ மணிமேகலை தன்மகள்‌ தன்‌ குலத்திற்கு மாறாகத்‌ துறவுப்‌ 
பெண்ணாக வாழவேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ வளர்த்தாள்‌. 
அவ்வாறாகவே மணிமேகலை அறத்துறவியாக மாறிப்‌ புரட்சிப்‌ 
எபண்ணாக வாழ்ந்தாள்‌. அத்தகைய காப்பியத்‌ தலைவியான 
மணிமேகலை தனது பண்பு, செயல்‌, குணம்‌, புரட்சி என்ற ஆளுமைத்‌ 
திறனால்‌ ஒரு சமுதாயப்‌ எபண்ணாக விளங்கியதை இக்கட்டுரை 
ஆராயும்‌. 
காதல்‌ மனம்‌ 

உலகத்து உயிர்கள்‌ காதலலன்னும்‌ தன்மைக்குள்‌ அகப்பட்டு 
வாழ்கின்றன. ஒருவனுடைய இயல்பான தீறன்‌, உள்ளார்ந்த திறன்‌, 
அனுபவம்‌, புலன்காட்சி, நினைவு, கற்பனை, பழக்கங்கள்‌, 
எண்ணங்கள்‌, ஆக்க சிந்தனைகள்‌, அனைத்தும்‌ சேர்ந்தே 
ஆளுமையைத்‌ தோற்றுவிக்கிறது என்பர்‌. காதலென்னும்‌ உணர்வில்‌ 
வாழும்‌ நிலை குறித்துத்‌ தொல்காப்பியர்‌, பாரதியார்‌, பாரதிதாசன்‌, 
வ.சுப.மாணிக்கனார்‌ முறையே, 


எல்லா ௮யிர்க்கும்‌ இன்பமென்பது 
கான மரந்து உருவம்‌ மூவற்றாகும்‌ 


9 திருரல்லை 


காதல்‌ காதல்‌ காதல்‌ 
காதல்‌ போயின்‌ சாதல்‌, சாதல்‌ 
காதலடைதல்‌ உயிரியற்கை 
காதலைன்பது ௨உடற்சி, உள்ளப்பசி, உயீர்ப்பகி, 
பிறவிப்பசி 
என வெளிப்படுத்தியுள்ளனர்‌. காதல்‌ உயிர்ப்பு மிக்கது என்பதனை 
பெத்தரண்ரசல்‌ என்ற மேல்நாட்டு அறிஞர்‌ மனித வாழ்க்கையில்‌ 
காதலை இன்றியமையாதவற்றுள்‌ ஒன்றாக நான்‌ கருதுகிறேன்‌. 
அதன்‌ இயல்பான போக்கில்‌ தேவையின்றிக்‌ குறுக்கிடும்‌ அமைப்பு 
எதையும்‌ நான்‌ வெறுக்கிறேன்‌ என்கிறார்‌. 
அந்தந்தக்‌ குறிப்பிட்ட நிலத்து ஆண்‌, பெண்களிடையே ஏற்பட்ட 
காதல்‌ நீகழ்வுகளை அகப்‌பொருள்‌ இலக்கணம்‌ கூறுகிறது. காதல்‌ 
ஆண்‌, பெண்‌ இரு உள்ளங்களின்‌ இன்ப ௮வளிப்பாடு. இது 
உணர்வுகளில்‌ உயர்ந்ததாகக்‌ காணப்படுகிறது. உதயகுமரன்‌ தன்‌ மீது 
காதல்‌ கொள்கிறான்‌ என்பதைத்‌ தனது தோழியான சுதமதி 
வழியறிகிறாள்‌ மணிமேகலை; மேகலைக்குக்‌ காதல்‌ வெளிப்பட்டதை, 


புதுபோன்‌ பின்றைப்‌ போனசதென்‌ னெஞ்ச 
மிதுவோ வன்னாய்‌ காமத்‌ தியற்கை 


என்று கூறுகிறாள்‌. தான்‌ விரும்பியவன்‌ காதலனாக அமையும்‌ போது 
நெஞ்சம்‌ பின்‌ தொடர்கிறது. இதுதான்‌ காமத்தியற்கை என்பதன்‌ மூலம்‌ 
காதலுணர்வு வெளிப்படுகிறது. மேலும்‌ மேகலை புத்த பீடிகையைக்‌ 
கண்டு பிறப்புணர்ந்தாள்‌. முற்பிறப்பு வாழ்க்கையை பிரமதருமன்‌ வழி 
அறிகிறாள்‌. உதயகுமரன்‌ பிறப்பையும்‌ அறிந்துகொள்ள 
விரும்புகிறாள்‌. இதனில்‌ காதலுணர்வு எத்தகையது, அவற்றிலிருந்து 
மணிமேகலை மீண்டுகாட்டுவது நோக்கம்‌. அந்நோக்கம்‌ 
நிறைவேறுவதற்குத்‌ துறவு நிலைக்குச்‌ எசல்லவேண்டும்‌. காதல்‌ 
உணர்வைக்‌ காட்டிலும்‌ கடமையுணர்வில்‌ உயர்ந்து நிற்கும்‌ ஆளுமைப்‌ 
பண்பு காணப்படுகிறது. ': 
இறவு 

மனிதனைத்‌ தன்னிலைப்படுத்திக்‌ காட்டுவது துறவு. மனிதப்‌ 
பண்புகளில்‌ தன்‌ இன்பத்தைப்‌ பெரிதாக நினைக்காமல்‌ 


10 திருஷல்லை 


மனதைத்துறந்து ஆற்றுதல்‌ துறவாகும்‌. மற்றவர்களிடம்‌ அன்பு 
காட்டுதல்‌, இழிகுணத்தை அகற்றுதல்‌, உலகத்தோடு ஒட்டுதல்‌, 
இரக்கம்‌ காட்டுதல்‌, வாய்மை பேசுதல்‌ போன்றவை துறவியின்‌ 
செயலாகும்‌ என்பர்‌. 

தன்‌ மகள்‌ மணிமேகலை கல்த்திற்ஸ்ன்றற பிறந்தவள்‌ என்று 
மாதவி, 


அருந்தவப்படுத்தி வல்வைதியாவதும்‌ 

தீருந்தாச்‌ செய்கை தீத்‌ தொழிற்படாஅள்‌ 

எனும்‌ அடிகள்‌ குறிப்பிடும்‌. தன்குலத்திலிருந்து மாறவேண்டும்‌. அதற்கு 
இளம்வயதில்‌ துறவு நிலைக்கு வரவேண்டும்‌. வந்தபிறகு அறங்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பது மாதவியின்‌ விருப்பம்‌. அதிலிருந்து 
சிறிதளவும்‌ மாறாமல்‌ செயலாக்கம்‌ செய்து காட்டிய மணிமேகலையின்‌ 
ஆளுமைப்‌ பண்பு காணப்படுகிறது. 


நிலையாமை 

சங்ககாலச்‌ சான்றோர்களின்‌ அனுபவ உண்மைகளையே 
பிற்காலப்‌ புவைர்கள்‌ நீதிக்‌ கருத்துகளாகப்‌ போற்றினர்‌. மக்கள்‌ 
வாழ்வை வளப்படுத்துவதிலும்‌ நீதிகளைக்‌ கூறுவதிலும்‌ இலக்கியங்கள்‌ 
பெரும்‌ பங்கு வகிக்கின்றன. 

நல்லறிவாளர்‌ நரை வருமென்றெண்ணிக்‌ குழவிப்பருவத்தீலே 
துறவு மேற்கொள்வர்‌. நிலையற்ற இளமைக்‌ காலத்தீல்‌ 
மகிழ்ந்திருப்பவர்‌ முதுமைக்‌ காலத்தீல்‌ கோலூன்றித்‌ தள்ளாடி 
எழுந்திருப்பர்‌. இவ்வாறு இளமை நிலையாமையை, 

சொல்‌ தளர்ந்து கோல்‌ ஊன்றிச்‌ சோர்ந்த நடையினராய்‌பப்‌ 

பல்‌ கழன்று பண்டம்‌ வழிகாஞம்‌-இல்‌ செறிந்து 

காம நெறிபடமுங்‌ கண்ணீகார்க்கு இல்லையே 

தும நெறிபடும்‌ ஆறு 
என்று மக்கள்‌ முதியவராவதையும்‌ இளமை நீலையில்லாதையும்‌ 
திருமந்திரம்‌ குறிப்பிடுகிறது. 

மணிமேகலை உதயகுமரனிடம்‌ வயதான மூதாட்டியைக்‌ 
காண்பித்துச்‌ செழுங்கழுநீர்‌ போன்ற கண்களில்‌ நீர்‌, முல்லைப்பூப்‌ 


11 திருஷல்லை 


போல்‌ பற்கள்‌ இப்பாழுது சுரை விதையைப்‌ போல்‌ மாறி அழகிழந்து 
காணப்படுகிறது. தோள்கள்‌ ஒடிந்து தொங்கும்‌ எதன்னை மட்டைபோல்‌, 
சுருங்கியும்‌, நரம்பு, நகங்கள்‌ ஒன்றுக்‌எகான்று தொடர்பின்றி 
வற்றிப்போயும்‌, தொடை, கணைக்கால்‌ இளமை இல்லாத 
பொலிவிழந்தும்‌ உள்ளது. இதனை 


நரை மூதாட்டி யொருத்தியைக்‌ காட்டி 
தண்ணறல்‌ வண்ணந்‌ தீரிந்துவேறாகி 
என்றும்‌, 
கமுறீர்‌ கண்காண்‌ வமுறீர்‌ சுமந்தன 
நரை முத்தனைய நகையுங்காணாய்‌ 
என்று முதுமைத்‌ தன்மையினை எடுத்துரைக்கிறாள்‌. மணிமேகலை 
அழகு பொருந்தீயவள்‌. இந்த அழகு நிலையில்லாதது. அறம்‌ சிறந்தது. 
அதன்‌ வழியில்‌ உதயனின்‌ மனதை நல்வழிப்படூத்தும்‌ தன்மை 
காணப்படுகிறது. இக்கூற்றின்‌ வழியாக நிலையில்லாததைவிட 
நிலையான அறத்தைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று மக்களை அறவழியில்‌ 
செல்லத்தூண்டும்‌ ஆளுமைப்‌ பண்பு காணப்படுகிறது. 
உயிர்களுக்‌கெல்லாம்‌ உணவு 

பசிவந்தால்‌ பத்தும்‌ பறந்து போதும்‌ என்பது பழமாழி. மனிதன்‌ 
பசிக்கொடுமை காரணமாக எதையும்‌ செய்யத்‌ தொடங்குவான்‌. 
பசிக்கொாடுமையில்‌ எந்த நிலைக்கும்‌ மக்கள்‌ இறங்கிவிடுவர்‌ என்பர்‌ 
சாமி.சிதம்பரனார்‌. 


மணிமேகலை அந்நிய அரசன்‌ என்பவரிடம்‌ நீங்கள்‌ ஒருவர்‌ மட்டும்‌ 
அறத்தைச்‌ செய்தால்‌ உலகில்‌ உள்ள குற்றமெல்லாம்‌ அழிந்து விடுமா? 
விடாது. அறமெனப்படூவது யாதெனின்‌ உலகில்‌ உள்ள 
உயிர்களுக்கெல்லாம்‌ உணவு, இருப்பிடம்‌ இவைகளைக்‌ கொடுத்து 
உதவுவது தான்‌ அறமாகும்‌. இதைவிடச்‌ சிறந்த அறம்‌ இருப்பதாக நான்‌ 
அறிந்ததில்லை என்பதனை. 

அறமெனப்‌ படுவ தியாதெனக்‌ கேட்பின்‌ 

மறவா தீதுகேண்‌ மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ 

உண்டியு முடைய முறையுளு மல்லாது 

கண்ட தில்டலனக்‌ காவல அரைக்கும்‌ 


12 திருரல்லை 


என்று கூறினாள்‌. உணவு, உடை, இருப்பிடம்‌ கொடுப்பதே அறத்திலே 
சிறந்ததாகும்‌. மணிமேகலை அச்சிறந்த அறத்தை எடுத்துக்கூறி 
அதன்வழி நடப்பதும்‌ சிறப்பிற்குரியது. மக்களுக்கு அதை எடுத்துக்கூறி 
நல்வழிப்படூத்தும்‌ ஆளுமைப்‌ பண்பும்‌ வெளிப்படுகிறது. 
உணவறம்‌ . 

மனித உயிர்களுக்‌எகெல்லாம்‌ உணவளிப்பது எவ்வுயிரும்‌ 
பட்டினியில்‌ மடியாமல்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்ற உண்மையை 
வலியுறுத்துவதாகும்‌. பண்டை நூல்களும்‌ இதை எடுத்தியும்புகின்றன. 
மணிமேகலை தன்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ அக்கடமையை ஆற்றிவந்தாள்‌. 
மக்களுக்கு உணவளிப்பதே சிறந்த தர்மம்‌, உயர்ந்த சமூக ஊதியம்‌, 
தேசத்தொண்டு போன்றவையால்‌ சமூகத்தில்‌ மக்களை அமைதியுடன்‌ 
வாழச்செய்யும்‌ இவ்வுலக மக்கள்‌ பட்டினியால்‌ வருந்திச்‌ சாகாமல்‌ 
உணவளிக்க வேண்டும்‌. அவ்வாறு செய்வோர்‌ உயிர்‌ காப்போர்‌ 
ஆவார்‌. 


உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே என்று புறநானூறு 
குறிப்பிடுகிறது. உணவினால்‌ தான்‌ உயிர்‌ வாழமுடியும்‌. உணவு 
கொடுப்போர்‌ உயிர்‌ கொடுப்போர்‌. இதனை, 


மண்திணி ஞாலத்து வாழ்வோர்க்‌ கெல்லாம்‌ 

உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே 
என்ற அடிகள்‌ சுட்டும்‌. பசிப்பணி நீக்குதலே உலகின்‌ தலையாய அறம்‌ 
என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. மக்களை உணவு அறம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தைத்‌ தூண்டூவது மணிமேகலையின்‌ 
ஆளுமையாகும்‌. 


சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக மாற்றுதல்‌ 
மணிமேகலை காயசண்டிகை வடிவம்‌ கொண்டு சம்பாபதியின்‌ 
கோயிலிலிருந்து அமுதசுரபியைக்‌ கையிலேந்திக்‌ காண்டு 
பசித்தவர்க்கு உணவளித்துச்‌ சென்றாள்‌. இந்நிகழ்வைப்‌ பார்த்த 
அந்நகர அரசன்‌ என்‌ மக்கள்‌ பசியைப்‌ போக்க நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்றான்‌. இந்நாட்டிலுள்ள சிறைச்சாலைகளை எல்லாம்‌ 
அறச்சாலைகளாக மாற்றவேண்டும்‌ என்றாள்‌. அதுகேட்ட அரசன்‌ 
அவ்வாறே செய்தான்‌. இதனை, 
13 திருல்லை 


சிறையயோர்‌ கோட்டஞ்‌ சீத்தகு எணாஞ்சத்‌ 

அறவோர்க காக்கு மதுவா மியரன: 

அறுவோர்க்‌ காக்கின னரவாள்‌ வேந்தன்‌ 
என்ற அடிகள்‌ கூறுகிறது. தன்‌ கடமைகளைச்‌ செய்வதில்‌ பெண்கள்‌ 
நிகரற்று விளங்கியுள்ளார்கள்‌. மக்களைக்‌ காப்பதற்கு 
சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக மாற்றவேண்டும்‌ என்று 
மன்னனிடம்‌ எடுத்துரைத்து மன்னனை அறவழிப்படுத்தும்‌ 
ஆளுமைத்திறன்‌ மணிமேகலை வழி அறியமுடிகிறது. 
புத்தமதக்‌ கொள்கை 

இவ்வுலகத்தில்‌ உள்ளோர்க்குத்‌ துன்பம்‌ தருவன கள்ளுண்ணல்‌, 
காமம்‌, கொலை, பொய்‌, களவு போன்றவையென மணிமேகலை 
இராசமாதேவியிடம்‌ கூறுகிறாள்‌. இவற்றை யார்‌ துறந்தாரோ அவரே 
இவ்வுலகில்‌ இன்பமடைவார்‌. இதனை 
கள்ளும்‌ பொய்யுங்‌ காமமுங்‌ கொலையும்‌ 
உள்ளக்‌ களவு மென்‌ றுரவோர்‌ துறந்தனை 


இப்பாடலடிகள்‌ குறிப்பிடுகின்றன. வாழ்வில்‌ துன்பம்‌ இல்லாமல்‌ 
சிறப்புற்று வாழ மேற்கூறியவற்றை யெல்லாம்‌ துறந்து வாழவேண்டும்‌. 
துன்பத்தைத்‌ துறக்கும்‌ வழியையும்‌ செயலால்‌ செய்து முடிப்பதிலும்‌ 
மணிமேகலையின்‌ ஆளுமை வெளிப்படுகிறது. 
முடிவுரை 

மணிமேகலை காதனுணர்வைக்‌ காட்டிலும்‌ மக்களுக்குத்‌ தன்னை 
அர்ப்பணித்துக்‌ கடமையாற்றுவது என்ற ஆளுமைப்‌ பண்பு 
காணப்படுகிறது. மனிதர்களைப்‌ பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவது 
துறவுநிலை என்ற கருத்து பெறப்படுகிறது. 


இளமை நிலையில்லாதது, வாழ்க்கை நிலையில்லாதது, அறமே 
நிலையானது என்பதை வலியுறுத்தும்‌ ஆளுமைப்‌ பண்பு 
மணிமேகலையிடம்‌ உள்ளது என்பது புலனாகிறது. 


சிறந்த அறம்‌ என்பது உணவளித்தல்‌. அது உயிர்கொடுப்பதற்குச்‌ 
சமம்‌ என்று எண்ணத்தூண்டூதல்‌ மணிமேகலையின்‌ ஆளுமைப்‌ 
பண்பால்‌ வெளிப்படுகிறது. மேலும்‌ மன்னனிடம்‌ சிறைச்சாலைகளை 
அறச்சாலைகளாக மாற்றும்‌ ஆளுமைத்திறன்‌ உள்ளது என்பது 


14 திருஷல்லை 


புலனாகும்‌. உலகத்தில்‌ சிறந்த மதக்‌கொள்கை புத்தமதக்கொள்கை. 
அது கடவுட்‌்காொள்கையாகும்‌ என்பதை மணிமேகலை 
உணர்த்துகிறாள்‌. இவ்வாறு மணிமேகலை தன்‌ ஆளுமைப்‌ 
பண்புகளால்‌ தன்‌ குலத்தின்‌ தன்மையிலிருந்து வேறுபட்டுச்‌ 
சமுதாயத்தில்‌ உயர்ந்த அறப்பெண்ணாக வாழ்ந்து காட்டினாள்‌ என்பது 
திண்ணம்‌. 


பக்தியை நோக்கிய வாயளாறடைகள்‌ 
தமிழ்ச்செம்மல்‌ மு.பழனி இராகுலதாசன்‌ 


தான்‌ படைக்கும்‌ இலக்கிய ஆக்கத்தைச்‌ செழுமைப்படுத்துவது 
படைப்பாசிரியரின்‌ உரிமையும்‌ கடமையும்‌ ஆகும்‌. அவ்வாறு 
செழுமைப்‌ படுத்துவதற்கு, குறிப்பிட்ட ஒரு படைப்பாசிரியன்‌ 
மேற்கொள்ளும்‌ உத்திகள்‌ பல்திறத்தன ஆகும்‌. உவமை, உருவகம்‌, 
காட்சி விவரணை என்று அவை விரிவாக அமைகின்றன. அவற்றுள்‌ 
ஒன்று தான்‌ படைப்பாசிரியன்‌ மேற்கொண்டு கையாளும்‌ 
அடைமொழிகள்‌ ஆகும்‌. அவ்வாறு படைப்பாசிரியன்‌ கையாளும்‌ 
பெயர்‌ அடைகளும்‌, வினை அடைகளும்‌, தொடர்புடைய 
படைப்புக்களுக்குச்‌ செழுமை சேர்ப்பதோடு, பயில்வார்க்கு மிகநேரிய 
இலக்கிய விருந்தாகவும்‌ அமைகின்றன. பெருங்கையானை, 
சிறுகண்யானை, நெடூஞ்செவிக்‌ குறுமுயல்‌, சிற்றில்‌ நற்றூண்‌, 
தனித்தமிழ்‌, தேரா மன்னா, கருணை மறவன்‌, செல்லாச்‌ செல்வன்‌, 
அவ்விய நெஞ்சு, வாரா நெறி, ஏமரா மன்னன்‌, பயவா வினை, 
உலப்பிலா ஆனந்தம்‌, உலவாக்காலம்‌ - போன்ற சில - நாம்‌ பல 
நேரங்களில்‌ படிக்கின்ற - பெயரெச்சங்களை, பெயரரச்சத்‌ 
தொடர்களை இங்கு எண்ணிப்‌ பார்த்துக்‌ கொள்கிறோம்‌. 


அருட்பெரும்‌ ஜோதி, தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை 
அருட்பெரும்‌ ஜோதி - என்ற ஓர்‌ அற்புதமான, உலகம்‌ தழுவிய ஆன்மிக 
முழக்கத்தை அருளியவர்‌ நம்முடைய இராமலிங்க சுவாமிகள்‌ ஆவார்‌. 
தமிழ்ச்‌ சிந்தனையாளர்‌ வரிசையில்‌, வாழையடி வாழைஓயன வந்த 
திருக்கூட்ட மரபில்‌ தனித்துவ இடம்‌ வகிப்பவர்‌; அருட்பா - ஆறு 
திருமுறைகள்‌ என வழங்கப்படுகின்ற, தேனினும்‌ இனிய, கவிதைகள்‌ 


15 திருஷநல்லை 


வழங்கியவர்‌; மனுமுறைகண்ட வாசகம்‌ போன்ற, கவிதைக்கு 
இணையான உரைநடை நூல்களும்‌ வழங்கியவர்‌. மாணிக்கவாசக, 
நின்வாசகத்தை யான்‌ கலந்து பாடுகிறேன்‌ என அறிவித்து அருட்பா 
ஆறு திருமுறைகள்‌ வழங்கியவர்‌; ஆருயிர்கட்‌எகல்லாம்‌ நான்‌ அன்பு 
செய்ய வேண்டும்‌ என்று இறைவனிடம்‌ வரம்‌ கேட்டவர்‌. படைத்தது 
கவிதை ஆதலால்‌, தமது படைப்பை வள்ளலார்‌ செழுமை செய்து 
முழுமை ஆக்கினார்‌. அருட்பா ஆறுதிருமுறைகளிலும்‌ தொட்டுப்‌ 
பார்க்கிற இடங்களிலெல்லாம்‌ கவித்துவம்‌ கனிந்தும்‌ கசிந்தும்‌ 
வாசகர்களாகிய நம்மை ஈர்த்து வசப்படுத்திக்‌ கொள்கிறது. 


இலக்கியப்‌ படைப்பு ரசக்கூறுகள்‌ அனைத்தும்‌, அங்கு இங்கு 
எனாதபடி எங்கும்‌ பிரகாசமாய்‌, ஆனந்தமாய்ப்‌ பூர்த்தியாகி, 
அருட்பாவில்‌ தொட்ட இடமெல்லாம்‌ தளிர்த்துத்தளிர்த்துத்‌ 
தட்டுப்படுகின்றன. இலக்கியப்‌ படைப்பு ரசனை கருதீச்சில கட்கு 
மட்டுமே இங்கு காண்கிறோம்‌. 


திருஅருட்பாவில்‌ அருள்‌ விளக்கமாலை என்று ஒரு பகுதி 
வள்ளலார்‌ பாடியிருக்கிறார்‌. எண்சீர்‌ ஆசிரிய விருத்தங்கள்‌ நூறு 
உள்ளன. இந்த நூறு விருத்தங்களிலும்‌, உவமை, உருவகங்கள்‌, 
காட்சி: விளக்கங்கள்‌, இன்ன பிற இலக்கிய ரசனைக்‌ கூறுகள்‌ 
ஆங்காங்கே எபான்போலப்‌ பொருந்தவே அமைகின்றன. 
கல்லார்க்கும்‌ கற்றவர்க்கும்‌ என்று தொடங்குகின்ற புகழ்பெற்ற 
பாடலும்‌, பார்த்தாலும்‌ நினைத்தாலும்‌ படித்தாலும்‌ என்று 
தொடங்குகின்ற பாடலும்‌ கோடையிலே இளைப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ 
என்ற கொழுதமிழ்ப்‌ பாடலும்‌ இந்த அருள்‌ விளக்க மாலைப்‌ 
பகுதியில்தான்‌ அமைகின்றன. இவையும்‌, இவைபோன்ற வேறு பிற 
அருட்பாக்கள்‌ ஒருபுறம்‌ இருக்க 54,55,56, ஆம்‌ எண்களில்‌ 
அமைந்துள்ள மூன்று அருட்பாக்கள்‌ மட்டும்‌ நம்முடைய கருத்தையும்‌ 
கவனத்தையும்‌ ஈர்த்துக்‌ கொள்கின்றன. 

இவை மூன்று அருட்பாடல்களிலும்‌ தெய்வ நடத்தரசே! 
என்சிறுமொழி ஏற்று அருளே! என்றும்‌ அப்பா, என்‌ அய்யா, என்‌ 
அரசே, அடி இணைக்கு என்‌ சொன்மாலை அணிந்து மகிழ்ந்து அருளே 
என்றும்‌, மணிப்‌ பொதுவில்‌ மாநடம்‌செய்‌ அரசே, என்‌ மாலையும்‌ ஏற்று 


16 திருஷல்லை 


அருளே என்றும்‌ வள்ளல்‌ பெருமான்‌ விண்ணப்பம்‌ எசய்து 
கொள்கிறார்‌. இவ்வாறு அமையும்‌ விண்ணப்பக்‌ கவிதைகளில்‌ தான்‌ 
இறைவனை அழைக்கும்‌ போது வகை வகையாய்‌, இனித்தமுடைய 
பெயரடைகளைப்‌ பொருந்துமாறு அமைத்து அமைத்துக்‌ கவிதைகளை 
அழகு செய்கிறார்‌. 

பெருமானார்‌ அமைக்கும்‌ இனிய பெயரடைகளை நிரலே 
பின்வருமாறு காண்போம்‌: 


கையாத தீங்கனியே; கயக்காத அமுதே; கரையாத கற்கண்டே; 
புரையாத கரும்பே! பொய்யாத பெருவாழ்வே! புகையாத கனலே! 
போகாத புனலே! உள்வேகாத காலே! கொய்யாத நறு மலரே! கோவாத 
மணியே! குளியாத பெருமுத்தே! ஒளியாத வெளியே! செய்யாத 
பேருதவி செய்த பெருந்தகையே! எண்ணாத மந்திரமே! எழுதாத 
மறையே! ஏறாத மேனிலை நீன்று இறங்காத நிறைவே! பண்ணாத 
பூசையிலே படியாத படிப்பே! நண்ணாத மனத்தகத்தே நண்ணாத 
நலமே! நாடாத நாட்டகத்தே நடவாத நடப்பே! சாகாத கல்வியிலே 
தலையான நிலையே! சலியாத காற்றிடை நின்று ஒலியாத கனலே! 
ஏகாத புனலிடத்தே இடியாத புவியே! ஏசாத மந்திரத்தே பேசாத 
பொருளே! குலையாத வடிவு எனக்குக்‌ கொடுத்த தனி அமுதே! 

எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ என்னும்‌ யாப்புக்‌ கட்டுக்குள்‌, பக்திச்சுவை 
மிகுந்த கட்டுக்குள்‌, அடங்காத உணர்ச்சி வெளள்ளத்துக்குள்‌, எத்தனை 
எத்தனை பொருள்‌ பொதிந்த பெயரடைகள்‌! 

நடை என்பது பாக்கள்‌ இயலும்‌ திறம்‌ என்று உரையாசிரியர்‌ 
இளம்பூரணர்‌ ஒரு குறிப்புத்‌ தருகிறார்‌. தெய்வீக அருளியல்‌ கவிஞரான 
இராமலிங்க சுவாமிகள்‌ தாம்‌ பாடிய அருட்பாக்களின்‌ நடையழகை 
மேன்மைப்படுத்தவும்‌, மென்மைப்படுத்தவும்‌ மிகவும்‌ 
பொருந்துமாறும்‌, அழகியல்‌ மிளிருமாறும்‌ எண்ணற்ற பெயரடை 
மொழிகளைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. வள்ளல்‌ பெருமான்‌ கவிதை 
ஆக்கத்தில்‌ பயன்படுத்திய பெயரடை மொழிகள்‌ படிக்கப்‌ படிக்க 
இனிமை தருவன; பக்தியை நோக்கி நம்மை அழைத்துச்‌ செல்லும்‌ 
ஆற்றல்‌ உடையனவும்‌ ஆகும்‌. 


47 திருரல்லை 


ஐந்தொழில்‌ நடனம்‌ 


முனைவர்‌. மு.வள்ளியம்மை 


ஆநந்த மேசெவி அம்புயத்‌ 

தாளிணை அங்கைகளும்‌ 
ஆநந்தமே திருக்கண்ணும்‌ செவ்வாய்‌ 

அருள்‌ மேனியெல்ரைம்‌ 
ஆறந்தமே அருட்சிற்றம்‌ பலவர்‌ 

அருட்‌ பொருளும்‌ 
ஆநந்தமே அவன்‌ தீல்லையும்‌ 

காழியும்‌ ஆநந்தமே 

- சிற்றம்பல நாமகள்‌ 

சிதம்பரம்‌ : 

ஓம்‌ என்ற பிரணவத்தை முதலில்‌ சொல்லிய பிறகே வேதம்‌ 
ஓதவேண்டும்‌ என்பது வடமொழி மரபு. 

அதைப்‌ போலவே தமிழ்‌ வேதமாகிய திருமுறைகளைப்‌ பிரணவ 
வடிவாயுள்ள தீருச்சிற்றம்பலம்‌ என்ற சொற்றொடரைச்‌ சொல்லிய 
பிறகே ஓத வேண்டும்‌ என்பது தமிழ்வேத மரபு. 
சிதம்பரம்‌ என்பது அறிவாகாயம்‌ எனப்‌ பெறும்‌ சித்‌-அறிவு; 

அம்பரம்‌ - ஆகாயம்‌. 

சீத்பரவியோமமாகும்‌ தீரச்‌ சிற்றம்பலத்துள்‌ நின்று 
பொற்புடன்‌ நடம்‌ செய்கின்ற 
பூங்கழல்‌ போற்றி போற்றி 
என்பது சேக்கிழார்‌ வாக்கு. சித்பரவியோமம்‌ என்பது அறிவாகாயம்‌ 
எனப்‌ பெறும்‌. அதுவே பிரணவ வடிவம்‌. அதுவே தீருச்சிற்றம்பலம்‌. 

அறிவு என்பது பதியறிவையே குறிக்கும்‌. பசு, பாச அறிவைக்‌ 
குறிப்பதில்லை. சிற்றம்பலம்‌ - சிறுமை அம்பலம்‌. சிற்றம்பலம்‌ - இதுவும்‌ 
ஞானாகாயப்‌ பெருவளியையே குறிக்கும்‌. 

சிதம்பரம்‌ எனினும்‌ சிற்றம்பலம்‌ எனினும்‌ ஒன்றே. 
ஐந்தொழில்‌ நடனம்‌ : 

இச்சிற்றம்பலத்தீலே நடனமிடும்‌ பெருமானே நடராஜப்‌ பெருமான்‌. 
இவருடைய நடனம்‌ ஐந்தொழில்‌ நடனம்‌. பஞ்ச கிருத்தியப்‌ பரமானந்தத்‌ 
தாண்டவம்‌ என இதை வடமொழியில்‌ கூறுவர்‌. 


18 திருஷல்லை 


இவருடைய நடனத்தால்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, 
மறைத்தல்‌, அருளல்‌ என்னும்‌ ஐந்‌ தொழில்களும்‌ ஆனந்தமாக 
நடைபெறுகின்றன. 
தோற்றம்‌ துழயதனில்‌ தோயும்‌ தீதி அமைப்பில்‌ 
சாற்றியிடும்‌ அங்கியிலே சங்காரம்‌ - ஊஅற்றமாம்‌ 
ஊன்றுமலர்‌ப்‌ பதத்தே உற்றதிரோதம்‌ முத்தி 
நான்ற மலர்ப்‌ பதத்தே நாடு 

- திருவதிகை மனவாசகங்கடந்தார்‌. 

என்பது உண்மை விளக்கம்‌. படைத்தல்‌, அவர்தம்‌ வலதுமேல்‌ கரத்தில்‌ 
உள்ள உடுக்கை ஒலியால்‌ நிகழ்கிறது. 

காத்தல்‌, அவர்தம்‌ வலது கீழ்க்கரமாகிய அபயகரத்தில்‌ நிகழ்கிறது. 

அழித்தல்‌, அவர்தம்‌ இடது மேல்கரத்தில்‌ உள்ள அக்கினியால்‌ 
நிகழ்கிறது. 

மறைத்தல்‌, முயலகன்‌ மீது அவர்‌ ஊன்றிய வலது திருவடியால்‌ 
நிகழ்கிறது. 

அருளால்‌, அவர்தம்‌ தூக்கிய திருவடி என்றும்‌, குஞ்சிதபாதம்‌ 
என்றும்‌ பேசப்பெறும்‌ இடது திருவடியால்‌ நிகழ்கிறது. 

இவர்தம்‌ நடனம்‌ ஆன்மாக்கள்‌ உய்திலபறும்‌ பொருட்டு நிகழ்வது. 
ஆன்மாக்களின்‌ இயல்புக்கேற்ப ஊனநடனம்‌, ஞான நடனம்‌ என இரு 
வேறு நடனங்களை ஒரே ஆட்டத்தில்‌ நடராஜப்‌ பெருமான்‌ 
நீகழ்த்துகிறார்‌. 
ஊன நடனம்‌ : 

ஐந்தொழிலால்‌ தான்‌ உயிர்கள்‌ பிறந்தும்‌, வாழ்ந்தும்‌ இறந்தும்‌ 
பலகோடிப்‌ பிறவிகள்‌ எடுக்கின்றன. எடுப்பதால்‌ பிறவி தோறும்‌ சிறிது 
சிறிதாக வளர்ச்சியடைகின்றன. வளர்ச்சி அடைய அடைய 
ஆசாபாசங்கள்‌ சிறிது சிறிதாக அகல்கின்றன. ஆசாபாசம்‌ அகன்றால்‌ 
முத்திபேற்றை அடையும்‌ தகுதியை அவை பெற்று விடுகின்றன. 
ஆசாபாசங்களில்‌ உழன்றுநிற்கும்‌ நிலையில்‌ ஆன்மாக்கள்‌ பெத்த 
நிலையில்‌ உள்ளன. அதாவது கட்டு நிலையில்‌ உள்ளன. 
கட்டுநிலையில்‌ உள்ள இந்த பெத்தான்மாக்களைப்‌ பக்குவப்படுத்தும்‌ 
நடனத்தை ஊன நடனம்‌ என்பர்‌. 


19 திருஷல்லை 


ஊனம்‌ என்பது குறைவைக்‌ குறிப்பது. குறைவுடைய உடல்‌ 
தோற்றத்தையும்‌, பஞ்ச பூத உலகத்‌ தோற்றத்தையும்‌ குறிப்பது. ஊனம்‌ 
- குறைவு; தசை. ஞானம்‌ என்பது நிறைவைக்‌ குறிக்கும்‌. 

குறைவுடைய உயிர்களை நிறைவு செய்தற்‌ பொருட்டு முதலில்‌ ஊன 
நடனம்‌ புரிந்து, அவ்வுயிர்களை முத்தான்மா நிலைக்கு உயர்த்துவதால்‌ 
அது ஊன நடனம்‌ எனப்பெற்றது. 
ஞான நடனம்‌ : 
மாயைதனை உதறி, வல்வினையைச்‌ சுட்டு, மலம்‌ 
சாய அமுக்கி, அருள்தான்‌ எடுத்து - நேயத்தால்‌ 
ஆனந்த வாரிதியில்‌ ஆன்மாவைத்‌ தானமுத்தல்‌ 
தானைத்‌ தையார்‌ வரதந்‌ தான்‌ 

- திருவதிகை மனவாசகங்கடந்தார்‌ 

என உண்மை விளக்கம்‌ தெளிவுபடுத்தும்‌. 


பிறவியில்‌ அருவருப்புற்று இனிப்‌ பிறவி வேண்டாம்‌ என்ற 
மனோநிலை எய்தீய ஆன்மாக்கள்‌ முத்தான்மாக்கள்‌ எனப்‌ பெறுவர்‌. 
அவர்களை ஈடேற்றம்‌ செய்யப்‌ புரியும்‌ நடனமே ஞானநடனம்‌ 
எனப்பெறும்‌. 


நடராஜப்‌ பெருமானின்‌ வலது மேற்கரத்தில்‌ உள்ள உடுக்கை ஒலி 
முன்பு பெத்தகாலத்தீல்‌ உலகைத்‌ தோற்றுவித்தது. அதுவே இப்போது 
முத்தான்மாக்களின்‌ மாயையை உதறுகிறது. 


இடது மேல்‌ கரத்தில்‌ உள்ள அக்கினி வல்வினையைச்‌ சுட்டு 
அழிக்கின்றது. ஆணவத்தை அமுக்குகிறது. 


இடது பாதம்‌ ஆகிய குஞ்சிதபாதம்‌ முத்தான்மாக்களாகிய 
உயிர்களைப்‌ பிறவிக்‌ கடலினின்றும்‌ அருளால்‌ எடுக்கிறது. 


குஞ்சிதபாதமாகிய ஆடியபாதம்‌, பிறவிக்‌ கடலினின்றும்‌ எடுத்த 
உயிர்களை, அத்தீருவடியினின்றும்‌ நெகிழ்ந்து விடாமல்‌ அவ்வருள்‌ 
திருவடியிலேயே பேரின்பம்‌ நுகர, பெருமானின்‌ வரதகரமாகிய 
இடதுகரம்‌ தூக்கிய திருவடிக்கு மேல்‌ வளைந்து நீன்று, தூக்கிய 
திருவடியில்‌ ஆன்மாக்களை, அழுத்தி, பேரின்ப வீட்டைப்‌ பெறச்‌ 
செய்கிறது. 


20 திருஷல்லை 


ஆக, முத்தியில்‌ விருப்புற்ற அவ்வுயிர்களை ஈடேற்றம்‌ செய்யப்‌ 
புரிவதே ஞான நடனம்‌. உயிர்களின்‌ மாயையை உதறி, 
வல்வினையைச்‌ சுட்டு, ஆணவமலத்தை அமுக்கி, தூக்கிய திருவடியால்‌ 
உயிர்களைப்‌ பிறவிக்‌ கடலினின்றும்‌ எடுத்து, அவ்வாறு எடுக்கப்‌ பெற்ற 
உயிர்களைத்‌ தீருவடியிலேயே வரதகரத்தால்‌ அப்பேரின்பத்திலேயே 
திளைக்கச்‌ செய்வதும்‌, பேரா இன்பப்‌ பெருவாழ்வாம்‌ முத்தி நிலையைப்‌ 
பெறுமாறு செய்வதும்‌ ஞான நடனமாம்‌. 


ஆறு ஆதாரத்‌ தலங்கள்‌ : 
மூலாதாரத்தலம்‌ மண்‌) திருவாரூர்‌ 
சுவாதிட்டானத்தலம்‌ (௫£றி திருவாளைக்கா 
மணிபூரகத்தலம்‌ நெருப்பழி திருஅண்ணாமலை 
அனாகதத்‌ தலம்‌ (காயம்‌) சிதம்பரம்‌ 
விசுத்தித்தலம்‌ (காற்ற திருக்காளத்தி 
ஆக்ஞாதலம்‌ (ஆணைத்தலம்‌ - புருவமத்தி காசி 
உயிரினங்களின்‌ செயற்பாட்டிற்கு மூலமாக இருப்பது பூமி. எனவே 
பூமியை மூலாதாரத்‌ தலமாகக்‌ கொண்டுள்ளனர்‌. சுவாமி பெயர்‌ தீரு 
மூலட்டானர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 

அதேபோல்‌ உலகம்‌ முழுவதும்‌ இயங்குதற்கு ஆகாயம்‌ ஆதாரமாக 
நிற்றலால்‌ ஆகாயமும்‌ மூலாதாரம்‌ எனப்படுகிறது. அந்த வகையில்‌ 
சிதம்பரமும்‌ மூலாதாரத்‌ தலமாகப்‌ பேசப்படுகிறது. சுவாமி 
திருமூலநாதர்‌ எனக்‌ குறிக்கப்படூவதும்‌ நினைக்கத்‌ தக்கது. இதனால்‌ 
சிதம்பரத்‌ தலமும்‌, நடராஜப்‌ பெருமான்‌ கூத்தும்‌ உலக முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாகிறது. பூமியின்‌ மையப்புள்ளி சிதம்பரத்தீன்‌ கருவறை 
என்கிறது பூகோளம்‌. 

நடராஜப்‌ பெருமான்‌ ஆட்டம்‌ இல்லையேல்‌ உலக இயக்கமே 
இல்லை. அவருடைய ஆட்டமே உலகத்தை இயக்குகிறது. அணு 
அசைந்து கொண்டே இருக்கிறது என்ற விஞ்ஞான நுட்பமும்‌ இதனைத்‌ 
தெளிவு படுத்துகிறது. 

இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும்‌ காணப்‌ பெற்றால்‌ ஆறறிவு 
படைத்த மனிதப்‌ பிறவியும்‌ வேண்டுவதே என்றார்‌ அப்பர்‌ பெருமான்‌. 


௮4 திருரல்லை 


கடவுள்‌ உணர்வும்‌ வழிபாடும்‌ கைவரப்‌ பெறாவிட்டால்‌ ஆறறிவு 
படைத்த மனிதப்‌ பிறவி தேவையில்லை. ஓரறிவு முதல்‌ ஐயறிவு வரை 
பெற்றுள்ள தாவரம்‌, கறையான்‌, வண்டு, விலங்கு முதலிய 
பிறவிகளாகவே பிறந்திருக்கலாம்‌ என்பதே அப்பர்‌பெருமான்‌ 
திருவுள்ளம்‌. 

சிதம்பர ரகசியமே ஆகாயம்‌. நடராஜப்‌ பெருமானின்‌ ஆட்டமே 
அணு அசைவைப்‌ புலப்படுத்தி உலகத்தை இயக்குகிறது. அவர்‌ ஆட்டம்‌ 
ஓய்ந்தால்‌ உலக இயக்கமே நின்றுவிடும்‌. 

அதுபோல்‌ மனித இதயத்துள்‌ (தகராகாசம்‌ சிறு ஆகாயம்‌ உள்ளது. 
அதில்‌ உள்ள துடிப்பே ஆட்டம்‌. அது நின்றால்‌ மனித இயக்கம்‌ 
நின்றுவிடும்‌. இத்தத்துவத்தை உணர்ந்து வழிபட்டு உய்தி 
பெறுவோமாக. 

திறுச்சிற்றம்பலம்‌ 


திருக்குறள்‌ தெணிவுறை 
மு. கார்மேகம்‌) 
காலம்‌ அறிதல்‌ 
மன்னன்‌ பகைமேல்‌ செல்வதற்குரிய காலத்தை அறிதல்‌ 


1. பகல்‌எவல்னும்‌ கூகையைக்‌ காக்கை இகல்‌ எவல்லனும்‌ 

வேந்தர்க்கு வேண்டும்‌ பொழுது. 

பகல்‌வெல்னும்‌ - பகலில்‌ வெல்லும்‌; கூகையைக்‌ காக்கை - 
தன்னைவிட வலிமையான கூகையைக்‌ காக்கை; இகல்‌எவல்லும்‌ - 
பகையை வெல்லநினைக்கும்‌; வேந்தர்க்கு - மன்னருக்கு; வேண்டும்‌ 
பொழுது - அதற்கேற்ற காலம்‌ வேண்டும்‌. 

தன்னைவிட வலிமையான கூகையைக்‌ காக்கை பகலில்‌ வெல்லும்‌; 
எனவே பகையை வெல்ல நினைக்கும்‌ மன்னருக்கு அதற்கேற்ற காலம்‌ 
வேண்டும்‌. தக்க காலம்‌ இல்லையானால்‌ வெறும்‌ வலிமையால்‌ 
பயனில்லை. 
2. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ திருவினைத்‌ 

தீராமை ஆர்க்கும்‌ கயிறு. 

22 திருஷல்லை 


பருவத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ - காலத்தோடு பொருந்தி வினை 
செய்தல்‌; திருவினைத்‌ தீராமை - செல்வத்தை நீங்காமல்‌; ஆர்க்கும்‌ 
கயிறு - பிணிக்கும்‌ கயிறாகும்‌. 

மன்னன்‌ காலத்தோடு பொருந்தி வினை செய்தல்‌ என்பது 
செல்வத்தை நீங்காமல்‌ பிணிக்கும்‌ கயிறாகும்‌. 
3. அருவினை என்ப உளவோ கருவியால்‌ 

காலம்‌. அறிந்து செயின்‌. 

அருவினை என்ப உளவோ - அரிய செயல்‌ என்று சொல்லப்படுவன 
உள்ளனவோ: கருவியால்‌ - ஏற்ற கருவிகளோடு; காலம்‌ அறிந்து 
செயின்‌ - ஏற்ற காலத்தையும்‌ அறிந்து செய்தால்‌. 

ஏற்ற கருவிகளோடூ காலத்தையும்‌ அறிந்து செய்தால்‌ செய்வதற்கு 
அரிய செயல்‌ என்று சொல்லப்படுவனவும்‌ உள்ளனவோ? 

செயின்‌ - வினை எச்சம்‌ 

உளவோ - ஓகாரம்‌ வினாப்பொருளில்‌ வந்தது. 
4. ஞாலம்‌ கருதினும்‌ கைகூடும்‌ காலம்‌ 

கருதி இடத்தான்‌ செயின்‌. 

ஞாலம்‌ கருதீனும்‌ - உலகம்‌ முழுவதையும்‌ ஆளவேண்டும்‌ என்று 
கருதினாலும்‌; கைகூடும்‌ - கையகமாகும்‌; காலம்‌ கருதி - செய்யும்‌ 
செயலுக்கான காலத்தை அறிந்து; இடத்தான்‌ செயின்‌ - அதற்கான 
இடத்தோடு செய்தால்‌. 

ஒருவன்‌ தான்‌ செய்யும்‌ செயலுக்கான காலத்தையும்‌ இடத்தையும்‌ 
அறிந்து செய்தால்‌ அவன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆள வேண்டும்‌ 
என்று நினைத்தாலும்‌ அவ்வுலகம்‌ அவனுடைய கையகத்ததாகும்‌. 


5. காலம்‌ கருதி இருப்பர்‌ கலங்காது 

ஞாலம்‌ கருது பவர்‌. 

காலம்‌ கருதி இருப்பர்‌ - ஏற்ற காலத்தை எதீர்நோக்கி இருப்பார்கள்‌; 
கலங்காது - தெளிவாக; ஞாலம்‌ கருதுபவர்‌ - உலகத்தை ஆள 
எண்ணுபவர்கள்‌. 


23 திருரல்லை 


உலகத்தை ஆள எண்ணுபவர்கள்‌ தெளிவாக அதற்கு ஏற்ற 
காலத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள்‌. 

கருதி- வினை எச்சம்‌, கருதுபவர்‌ - வினையால்‌ அணையும்‌ பெயர்‌. 
6. ஊக்கம்‌ உடையான்‌ ஒடுக்கம்‌ எபாருதகர்‌ 

தாக்கற்குப்‌ பேரும்‌ தகைத்து. 

ஊக்கம்‌ உடையான்‌ - வலிமையுள்ள மன்னன்‌; ஒடுக்கம்‌ - காலம்‌ 
நோக்கிக்‌ காத்திருப்பது; பொருதகர்‌ - போரிடும்‌ ஆட்டுக்‌ கடா; 
தாக்கற்குப்‌ பேரும்‌ தகைத்து - பாய்ந்து தாக்குவதற்காகப்‌ பின்செல்லும்‌ 
(தன்மை போன்றது. 

வலிமையுள்ள மன்னன்‌ காலம்‌ நோக்கிக்‌ காத்திருப்பது போரிடும்‌ 
ஆட்டுக்கடா பாய்ந்து தாக்குவதற்காகப்‌ பின்‌ஏசல்லும்‌ தன்மை 
போன்றது. 
7. பொள்ளன ஆங்கே புறம்வேரார்‌ காலம்‌ பார்த்து 

உள்வேர்ப்பர்‌ ஒள்ளி யவர்‌. 

பொள்ளென - விரைந்து; ஆங்கே புறம்‌ வேரார்‌ - பகைவர்‌ 
அறியும்படி உடனே வெகுள மாட்டார்‌; காலம்‌ பார்த்து - காலத்தை 
எதிர்பார்த்து: உள்வேர்ப்பர்‌ - தமக்குள்ளேயே வெகுள்வார்கள்‌; 
ஒள்ளியவர்‌ - அறிவுடைய அரசர்கள்‌. 

அறிவுடைய அரசர்கள்‌ பகை வந்தபோது பகைவர்‌ அறியும்படி 
உடனே வெகுள மாட்டார்கள்‌; ஏற்ற காலத்தை எதிர்பார்த்துத்‌ 
தமக்குள்ளேயே வெகுள்வார்கள்‌. 

பொள்ளென - குறிப்புச்‌ சொல்‌. 


8. செறுநரைக்‌ காணின்‌ சுமக்க இறுவரை 
காணின்‌ கிழக்காம்‌ தலை. 
செறுநரைக்‌ காணின்‌ சுமக்க - பகைவரைக்‌ காணின்‌ இறுதிக்‌ 
காலம்‌ வரை பொறுத்துக்‌ கொள்க; இறுவரை காணின்‌ - பகைக்கு 
இறுதீவருங்‌ காலத்தில்‌; தலை கிழக்காம்‌ - தலை கீழேவிமும்‌. 
24 திருஷல்லை 


பகைவரைக்‌ காணின்‌ இறுதிக்காலம்‌ வரும்‌ வரை பொறுத்துக்‌ 
கொள்க; பகைவர்க்கு இறுதி வருங்காலத்தில்‌ பகைவரின்‌ தலை 
கீழேவிழும்‌. சுமக்க - வியங்கோள்‌ வினைமுற்று. 
9. எய்தற்கு அரியது இயைந்தக்கால்‌ அந்நிலையே 

செய்தற்கு அரிய செயல்‌. 

எய்தற்கு அரியது - எய்துதற்கு அரியதான; இயைந்தக்கால்‌ - காலம்‌ 
வந்து எபாருந்து மேயானால்‌; அந்நிலையே - அந்தப்‌ பொழுதே; 
செய்தற்கு அரிய செயல்‌ - செய்வதற்கு அரிய செயல்களைச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 

எய்தற்கு அரியதான காலம்‌ வந்து எபாருந்துமானால்‌ அந்தப்‌ 
பொழுதே செய்வதற்கு அரிய செயல்களைச்‌ செய்துவிட வேண்டும்‌. 


10.எகாக்கு ஒக்க கூம்பும்‌ பருவத்து மற்று அதன்‌ 

குத்து ஒக்க சீர்த்த இடத்து. 

கூம்பும்‌ பருவத்து - செயலின்றி இருக்கும்‌ காலத்தில்‌; கொக்கு ஒக்க 
- கொக்கு காத்திருப்பது போல்‌ இருக்க; மற்று அதன்‌ குத்து ஒக்க - 
அந்தக்‌ கொக்கு வாய்ப்புக்‌ கிடைத்த வழி மீனைக்‌ குத்துவது போலச்‌ 
செயல்படுக; சீர்த்த இடத்து - எசல்லும்‌ காலத்தில்‌. 

மன்னன்‌ செயலின்றி இருக்கும்‌ காலத்தில்‌ கொக்குக்‌ காத்திருப்பது 
போல்‌ இருக்க வேண்டும்‌; அந்தக்‌ கொக்கு வாய்ப்புக்‌ கிடைத்த போது 
மீனைக்‌ குத்துவது போலச்‌ செல்லும்‌ காலத்தில்‌ செயல்பட வேண்டும்‌. 


இடன்‌ அறிதல்‌ 
பூகைமேல்‌ செல்லும்‌ அரசன்‌ அதற்கேற்ற நிலத்தினையும்‌ அறிதல்‌) 

1. தொடங்கற்க எவ்வினையும்‌ எள்ளற்க முற்றும்‌ 

இடங்கண்ட பின்‌அல்லது. 

தொடங்கற்க எவ்வினையும்‌ - எந்தச்‌ செயலையும்‌ 
தொடங்கக்‌ கூடாது; எள்ளற்க - பகைவரை இகழவும்‌ கூடாது; 
முற்றும்‌ இடம்‌ கண்டபின்‌ அல்லது - முற்றுதற்குரிய இடத்தைக்‌ 
கண்டறிந்தபின்‌ அல்லாது. 

பகைவரை முற்றுதற்குரிய இடத்தைக்‌ கண்டறிந்த பின்‌ 


25 திருறல்லை 


அல்லாது எந்தச்‌ செயலையும்‌ தொடங்கக்‌ கூடாது; பகைவரை 
இகழவும்‌ கூடாது. 

தொடங்கற்க, எள்ளற்க - எதீர்மறை வியங்கோள்‌. 
2. முரண்சேர்ந்த மொய்ம்பின்‌ அவர்க்கும்‌ அரண்சேர்ந்தாம்‌ 

ஆக்கம்‌ பலவும்‌ தரும்‌. 

முரண்சேர்ந்த - மாறுபாடு கொண்ட; மொய்ம்பின்‌ 
அவர்க்கும்‌ - வலிமை உடையவர்க்கும்‌; அரண்சேர்ந்தாம்‌ 
ஆக்கம்‌ - அரணைச்‌ சேர்ந்து ஆகின்ற ஆக்கம்‌; பலவும்‌ தரும்‌ 
- பலபயன்களைத்‌ தரும்‌. 

மாறுபாடு கொண்ட வலிமை உடையவர்க்கும்‌ அரணைச்‌ 
சேர்ந்து ஆகின்ற ஆக்கம்‌ பல பயன்களைத்‌ தரும்‌. 
3. ஆற்றாரும்‌ ஆற்றி அடுப இடனறிந்து 

போற்றார்கண்‌ போற்றிச்‌ செயின்‌. 


ஆற்றாரும்‌ - வலிமை இல்லாதவரும்‌; ஆற்றி அடுப - 
வலியராகி வெல்லுவர்‌; இடனறிந்து - தக்க இடத்தை அறிந்து; 
போற்றார்கண்‌ - பகைவரிடத்தில்‌; போற்றிச்‌ செயின்‌ - 
பாதுகாப்போடு செய்தால்‌. 


தக்க இடத்தை அறிந்து பகைவரிடத்தில்‌ பாதுகாப்போடு 
வினையைச்‌ செய்தால்‌ வலிமை இல்லாதவரும்‌ வலியராகி 
வெல்லுவர்‌. ்‌ 
4 . எண்ணியார்‌ எண்ணம்‌ இழப்பர்‌ இடனறிந்து 

துன்னியார்‌ துன்னிச்‌ செயின்‌. 

எண்ணியார்‌ - தம்மை வெல்ல நினைத்தவர்‌; எண்ணம்‌ 
இழப்பர்‌ - அந்த நினைப்பை விட்டூவிடூவர்‌; இடனறிந்து 
துன்னியார்‌ - தக்க இடத்தை அறிந்து சென்று நெருங்கியவர்‌; 
துன்னிச்‌ செயின்‌ - இடத்தைப்‌ பொருந்திச்‌ செய்தால்‌. 

தக்க இடத்தை அறிந்து நெருங்கியவர்‌ அந்த இடத்தைப்‌ 
பொருத்தி வினை செய்தால்‌ தம்மை வெல்ல நினைத்தவர்‌ அந்த 
நினைப்பை விட்டுவிடுவர்‌. 


டூட்டி வையை கைவ ைைைைக 


26 திருஷல்லை 


எண்ணியார்‌, துன்னியார்‌ - வினையைாணையும்‌ பெயர்கள்‌. 
க. ஒநடும்புனலுள்‌ எவல்லும்‌ முதலை அடும்புனலின்‌ 

நீங்கின்‌ அதனைப்‌ பிற. 

எநடும்புனலுள்‌ வெல்லும்‌ முதலை - ஆழம்‌ உள்ள 
நீர்நிலையில்‌ முதலை பிறவிலங்குகளை வென்றுவிடும்‌; அடும்‌ 
புனலின்‌ நீங்கின்‌ அதனைப்‌ பிற - நீர்நிலையைவிட்டு முதலை 
நீங்கினால்‌ பிறவிலங்குகள்‌ அதனை வென்றுவிடும்‌. 

ஆழமான நீர்நிலையில்‌ உள்ள முதலை பிறவிலங்குகளை 
வென்றுவிடும்‌; ஆனால்‌ அந்த நீர்நிலையிலிருந்து முதலை 
நீங்கினால்‌ பிறவிலங்குகள்‌ அதனை வென்றுவிடும்‌. எனவே 
பகைவரை வெல்லும்‌ இடம்‌ அறிந்து வெல்ல முயல வேண்டும்‌. 
6. கடல்‌ஓடா கால்வல்‌ நெடுந்தேர்‌ கடல்‌ஓடும்‌ 

நாவாயும்‌ ஓடா நிலத்து. 

கடல்‌ ஓடா - கடலின்கண்‌ ஓடமாட்டா; கால்வல்‌ நெடுந்தேர்‌ - 
விலிய காலினை உடைய தேர்கள்‌; கடல்‌ஓடும்‌ நாவாயும்‌ - 
கடலிலே ஓடும்‌ நாவாய்களும்‌; ஓடா நிலத்து - நீலத்தின்கண்‌ 
ஓடமாட்டா. 

வலிய காலினை உடைய தேர்கள்‌ கடலில்‌ ஓடமாட்டா; கடலில்‌ 
ஓடும்‌ நாவாய்கள்‌ நிலத்தில்‌ ஓட மாட்டா. எனவே பகைவர்‌ 
இடங்களை அறிந்து வினை மேற்கொள்ள வேண்டும்‌. 

நெடுந்தேர்‌ - பண்புத்‌ தொகை; 
7. அஞ்சாமை அல்லால்‌ துணைவேண்டா எஞ்சாமை 

எண்ணி இடத்தான்‌ செயின்‌. 

அஞ்சாமை அல்லால்‌ துணை வேண்டா - அஞ்சாமை என்ற 
துணை அன்றி வேறு துணை வேண்டியதில்லை; எஞ்சாமை 
எண்ணி - பகைத்திறன்‌ வல்ல எதையும்‌ விட்டுவிடாமல்‌ 
எண்ணி; இடத்தான்‌ செயின்‌ - இடம்‌ அறிந்து செய்தால்‌; 

பகைவரை வெல்ல எதையும்‌ விட்டுவிடாமல்‌ எண்ணி இடம்‌ 
அறிந்து செய்தால்‌ அஞ்சாமை என்ற துணை அன்றி வேறு 
துணை வேண்டியதில்லை. 


27 திருல்லை 


8. சிறுபடையான்‌ எசல்‌இடம்‌ சேரின்‌ உறுபடையான்‌ 
ஊக்கம்‌ அழிந்து விடும்‌. 
சிறுபடையான்‌ செல்‌இடம்‌ சேரின்‌ - சிறியபடை உடையவன்‌ 
என்று கருதிப்‌ பகைவர்‌ இடத்திற்குச்‌ சென்றால்‌; உறுபடையான்‌ 
- பெரும்‌ படையுடையவனாயினும்‌; ஊக்கம்‌ அழிந்துவிடும்‌ - 
செல்பவரின்‌ பெருமை அழிந்துவிடும்‌. 


பகைவன்‌ சிறியபடை உடையவன்‌ என்று கருதி அவன்‌ இடம்‌ 
அறியாது சென்றால்‌ பெரும்படையுடையவனின்‌ பெருமை 
அழிந்துவிடும்‌. 

சிறுபடை - பண்புத்தொகை; உறுபடை - உரிச்சொல்‌ தொடர்‌. 


9. சிறைநலனும்‌ சீரும்‌ இலர்‌எனினும்‌ மாந்தர்‌ 
உறைநீலத்தோடு ஒட்டல்‌ அரிது. 


சிறைநலனும்‌ - அரண்‌ வலிமையும்‌; சீரும்‌ - சிறப்பும்‌; இலர்‌ 
எனினும்‌ - இல்லாதவர்‌ என்றாலும்‌; மாந்தர்‌ - பகை மாந்தரை; 
உறை நிலத்தோடு ஒட்டல்‌ அரிது - அவர்‌ தங்கியுள்ள நிலத்தின்‌ 
கண்‌ சென்று தாக்குவது அரிதாகும்‌. 

அரண்‌ வலிமையும்‌ சிறப்பும்‌ இல்லாதவர்‌ என்றாலும்‌ 
பகைவர்‌ தங்கியுள்ள நிலத்தின்கண்‌ சென்று தாக்குவது 
அரிதாகும்‌. 
10. கால்‌ஆழ்‌ களரின்‌ நரிஅடும்‌ கண்ணஞ்சா 

வேலாள்‌ முகத்த களிறு. 

கால்‌ஆழ்‌ களரின்‌ நரிஅடும்‌ - கால்‌ ஆழுகின்ற அளவுள்ள 
சேற்றில்‌ நரி கொல்லும்‌; கண்ணஞ்சா வேலாள்‌ முகத்த களிறு 
- அடங்கமாட்டாத, வேலாட்களைத்‌ தாக்கிய யானையை; 

அடங்க மாட்டாத, வேலாட்களைத்‌ தாக்கிய யானையைக்‌ 
கால்‌ ஆழ்கின்ற அளவுள்ள சேற்றில்‌ நரி கொல்லும்‌. எனவே 
வலிமையோடு இடனறிதல்‌ வேண்டும்‌. 

தொடகும்‌...) 


28 திருல்லை 


திருவினணையாடற்புராணம்‌ தொடர்ச்சி 
வரகுணனுக்குச்‌ சிவலோகம்‌ காட்டியது 


பாண்டியன்‌ வரகுணன்‌ திரிகரணசுத்தியோடூ சோமசுந்தரப்‌ பெருமானை 
வழிபடும்‌ பண்புடையவன்‌. சிறந்த அழகையும்‌ பெருஞ்‌ சிறப்பையும்‌ 
உடையவன்‌. வேத வேதாந்தங்களையும்‌ ஆராய்ந்து அவற்றின்‌ 
கொள்கைகளை நிலைபெறச்‌ செய்தவன்‌. குணத்தின்‌ குன்று; பக்தியின்‌ 
பொக்கிஷம்‌. 


வரகுணபாண்டியன்‌ ஒருநாள்‌ வேட்டையாடச்‌ சென்றான்‌. காடு மலை 
எங்கும்‌ திரிந்து புலி, யானை பன்றி ஆகிய பல விலங்குகளை 
வேட்டையாழக்‌ கொன்றான்‌; மாலை நேரம்‌ வந்தது. ஆதலால்‌, 
மதுரைமாநகரத்தை நோக்கித்‌ தனது கனவட்டம்‌ என்ற குதிரை மேலேறி 
அதிவேகமாக வந்துகொண்டிருந்தான்‌. வழியிலே அந்தணன்‌ ஒருவன்‌ தூக்க 
மயக்கத்திலே சோர்ந்து கிடந்தான்‌. வேகமாக வந்த குதிரை தன்‌ காலை 
அந்த அந்தணன்மேல்‌ வைத்து மிதித்துவிட்டது. அவன்‌ இறந்துபோனான்‌. 
விவரம்‌ ஏதும்‌ அறியாத வரகுணன்‌ அரண்மனை சேர்ந்தான்‌. 


அது சமயம்‌ குதிரையின்‌ கால்பட்டுறந்த அந்தணனது உறவினர்கள்‌ 
அவனது சவத்தை அரண்மனை வாசலிலே கொண்டுவந்து கிடத்தி 
நடந்ததைத்‌ கூறினர்‌. அது கேட்டுப்‌ பாண்டியன்‌ பெரிதும்‌ வகுந்தினான்‌. 
உறவினர்‌ கையில்‌ நிரம்பப்‌ பொருள்‌ தந்து இறந்தவனுக்கு இறுதிக்‌ 
கடனாற்றுமாறு பணித்தனன்‌. இருந்தாலும்‌ கொலைப்பழி 
பிரம்மஹத்தியாக வந்து பாண்டியனைப்‌ பிழத்துக்கொண்டது. 


தன்னைப்பற்றிய தோஷம்‌ விலகுமாறு பாண்டியன்‌ பல 
பிராயச்சித்தங்களைச்‌ செய்தான்‌. மறையவர்‌ மொழிந்தபழ நடந்தான்‌. 
ஐவகை உண்டிகளை ஆற்றின்‌ கரையிலே வேதியருக்குக்‌ கொடுத்தான்‌. 
திருமூர்த்திகளின்‌ வடிவமாகி நிற்கும்‌ அரசமரத்தினை வலம்‌ வந்தான்‌. 
இன்னும்‌ பலவகையான தானங்களைச்‌ செய்தான்‌. எவ்வளவு 
செய்தபோதிலும்‌ தோஷம்‌ விலகாமல்‌ கண்ணுக்குத்‌ தெரியும்வண்ணம்‌ 
பாண்டியனைச்‌ சூழந்து கொண்டது. கொலைப்பழி மன்னனைப்‌ பெரும்பாடு 
படுத்திவைத்தது. பாண்டியனது தேசுமங்கியது. மனம்‌ நைந்தது. தோஷம்‌ 
பெருகி வருவதைக்கண்ட வேதியர்களும்‌ கவலைகொண்டு வேந்தனே! நீ 
நாள்‌ தோறும்‌ நியமவிரதத்தோடு சோமசுந்தரப்‌ பெருமானை ஆயிரத்தெட்டு 
முறை பிரதட்சிணம்‌ செய்வாயாக. இப்படிப்‌ பத்து நாட்கள்‌ செய்து வந்தால்‌ 
பிரம்மஹத்தி தோஷம்‌ விலகும்பழக்கு எல்லாம்வல்ல பிரானே வழிகாட்டி 
அருள்வார்‌, என்று மொழிந்தனர்‌. 


29 திருஹல்லை 


பாண்டியன்‌ திருக்கோயில்‌ சென்று சோமசுந்தரப்‌ பெருமானை வணங்கி, 
கங்காதரரே! இந்திரன்‌ பழிதீர்த்தருளிலீர்‌! மாபாதகம்‌ தீர்த்தருளினீர்‌! 
எளியேனது தோஷத்தையும்‌ விலக்கியருள வேண்டும்‌ என்று 
விண்ணப்பித்துக்கொண்டு தரையில்‌ விழுந்து பணிந்தான்‌. பின்னர்‌ 
மறையவர்கள்‌ கூறியவாறே ஆயிரத்தெட்டு முறை வலம்‌ வந்து தோத்திரம்‌ 
செய்தான்‌. இவ்வாறாகப்‌ பத்து நாட்களும்‌ பயபக்தியுடன்‌ பாண்டியன்‌ வலம்‌ 
புரிந்து துதி செய்தான்‌. இறுதி நாளிலே சொக்கேசர்‌ அருளால்‌ வானொலி 
எழுந்தது. அது சொல்லியது; மாறனே! நீ செய்த பிரதட்சிணம்‌ பெரும்‌ பயன்‌ 
கொடுக்கவல்லது. உனது செய்கையால்‌ மிகவும்‌ உள்ளம்‌ பூரித்தோம்‌. 
எதற்கும்‌ நீ பயப்பட வேண்டாம்‌ காவிரிச்சோழன்‌ உன்னோடு சமர்‌ செய்ய 
வருவான்‌ நீயும்‌ எதிர்ப்பாய்‌; போரிலே தோற்கும்‌ சோழன்‌ புறமுதுகு காட்டி 
ஓடுவான்‌. நீ அவனைத்‌ துரத்திச்‌ செல்வாய்‌. அப்படிச்‌ செல்லும்போது 
திருவிடைமருதூர்‌ என்னும்‌ திவ்ய க்ஷேத்திரத்தை அடைவாய்‌. அத்தலம்‌ 
நாமே நம்மைப்‌ பூசை செய்துகொள்ளும்‌ பெருமை உடையது. அங்கே 
உனது தோஷத்தைப்‌ போக்கி அருளுவோம்‌ என்று சொல்லியது. 
பாண்டியன்‌ பேருவகை கொண்டான்‌. மதுரேசனைப்‌ போற்றிக்‌ கொண்டே 
அரண்மனை சேர்ந்தான்‌. 


சில நாட்கள்‌ சென்றன. காவிரிச்சோழவேந்தன்‌ புலிக்கொடி உயர்த்திப்‌ 
போர்முரசு கொட்டிப்‌ பெருஞ்‌ சேனையுடன்‌ படையெடுத்து வந்தான்‌. பாண்டிய 
நாட்டினைச்‌ சுற்றி வளைத்துக்கொண்டான்‌. பாண்டியன்‌ எதிர்த்துக்‌ கடும்போர்‌ 
புரிந்தான்‌. போரின்‌ விளைவாகச்‌ சோழன்‌ தோற்று ஓழனான்‌. மீனக்கொடி 
தூக்கிய பாண்டியன்‌ அவனைத்‌ துரத்திக்கொண்டு போனான்‌. 


வரகுணபாண்டியன்‌ காவிரிக்கரையை அடைந்தான்‌. திவ்விய 
கேஷத்திரத்தினருகே பூசத்துறை சேர்ந்து நீராடினான்‌. பின்னர்‌ 
திகுவிடைமகுதூரிலே எழுந்தருளிய மகாலிங்கக்‌ கடவுளை வணங்கும்‌ 
பொருட்டுத்‌ திருக்கோவிலின்‌ கிழக்கு வாசலைக்‌ கடந்து உள்ளே 
சென்றான்‌. அப்போது அந்த இடத்திலேயே கிழக்கு வாசலுக்கு வெளியே, 
பிரம்மஹத்திதோஷம்‌ பாண்டியனைத்‌ தொடராது நின்றுவிட்டது. 
பழிநீங்கிய பாண்டியன்‌ பரவசமானான்‌. பக்தியுணர்ச்சி பொங்க நெடுநேரம்‌ 
உருகி நின்றான்‌. மகாலிங்க மூர்த்தியைப்‌ பலவாறாகக்‌ துதி புரிந்தான்‌. 
அப்போது பெருமான்‌,பாண்டிய உன்னைப்‌ பிழத்திகுந்த பிரம்மஹத்தி 
கிழக்கு வாசலிலே நின்று கொண்டிருப்பதால்‌ நீ அந்த வாசல்‌ வழியாகச்‌ 
செல்ல வேண்டாம்‌. மேற்கு வாசல்‌ வழியாக நமது மதுரையம்பதிக்குச்‌ 
செல்வாயாக என்று பணிந்தகுளினார்‌. 


cece 


30 இிருஷல்லை 


வரகுணபாண்டியன்‌ திருவிடைமருதூரிலே சில நாட்கள்‌ தங்கினான்‌. 
பல திருப்பணிகளைக்‌ கோவிலுக்குச்‌ செய்தான்‌. திருக்கோவிலின்‌ 
மேலைக்‌ கோபுரத்தைத்‌ தன்‌ பெயரால்‌ கட்டி முடித்தான்‌. பின்னர்‌ மதுரை 
நோக்கித்‌ திரும்பினான்‌. திரும்பும்‌ வழியிலே பல சிவ க்்ஷேத்திரங்களிலே 
தரிசனம்‌ செய்துகொண்டே வந்தான்‌. 


வரகுணபாண்டியன்‌ சோமசுந்தரக்‌ கடவுளைத்‌ தினந்தோறும்‌ தரிசனம்‌ 
செய்து மகிழ்ந்தான்‌. பல பெரியவர்களின்‌ மூலமாக சிவபரமான 
விஷயங்களைக்‌ கேட்டு உவகை கொண்டான்‌. அவ்வாறு கேட்டு வரும்போது 
வேதம்‌, ஆகமம்‌, புராணம்‌, ஸ்மிருதிகள்‌ எல்லாவற்றிலுமே உலகங்களில்‌ 
எல்லாம்‌ மிக உயர்ந்தது சிவலோகம்‌ என்று உணர்த்தப்பட்டிருப்பதை 
மனத்தில்‌ கொண்டான்‌. ஆதலால்‌ பாண்டியனுக்குச்‌ சிவலோகம்‌ 
காணவேண்டூமென்று எண்ணம்‌ மேலோங்கியது. 


ஆசை மேலிட்டதால்‌ மகாசிவராத்திரியிலே திருக்கோவிலை 
அடைந்தான்‌. சோமசுந்தரப்‌ பெருமானைத்‌ துதித்து, எம்பெருமானே! 
மெய்யடியார்கள்‌ கூழத்தேவரீர்‌ சிவலோகத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
திவ்வியமான திருக்காட்சியை அழயேன்‌ தரிசனம்‌ செய்து வணங்க ஆவல்‌ 
கொண்டுள்ளேன்‌ என்று விண்ணப்பித்துக்‌ கொண்டான்‌. பக்திக்கு 
எளியவரான சிவபெருமானும்‌ பாண்டியனுக்காக இப்‌ புலோகத்திலேயே 
சிவலோகத்தைக்‌ காட்டியருளத்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. சோமசுந்தரப்‌ 
பெருமானின்‌ திருவுளக்‌ குறிப்பை உணர்ந்த அச்‌ சிவலோகம்‌ 
வானத்திலிருந்து இலங்கியது; எங்கும்‌ தேவப்‌ பேரொளி வீசியது. 
சிவபெருமான்‌ நந்திகேசுவரரை அழைத்துத்‌ தமது மெய்யன்பனாம்‌ 
பாண்ழயனுக்குச்‌ சிவலோகத்தைக்‌ காட்டி வரும்‌ படி பணித்தார்‌. நந்தி 
தேவரும்‌, வழுதியே! வருக சிவலோகம்‌ இதுவே! காண வருவாயாக என்று 
கூறியருளினார்‌. 


வரகுணன்‌ கண்ட சிவலோகம்‌ பெருந்திருக்‌ காட்சிஉரை கடந்த ஒன்று; 
கற்பனைக்‌ கெட்டாத வண்ணக்கோலம்‌; தென்றல்‌ காற்று வீசியது; அதிலே 
கருப்பூர மணம்‌ கமழ்ந்தது. எங்கு பார்த்தாலும்‌ தேவகானமும்‌ இன்னிசைக்‌ 
கருவி முழக்கமும்தான்‌. காண்பதற்கரிய காட்சிகளைக்‌ கண்டு 
பேரானந்தமடைந்தான்‌ வரகுண பாண்டியன்‌. நந்திகேசுவரர்‌ பாண்டியனை 
எங்கும்‌ இட்டுச்‌ சென்று நான்முகன்‌ வாழும்‌ பதம்‌, திருமாலின்‌ பதி 
உருத்திரர்களின்‌ நகரங்கள்‌, அஷ்டதிக்கு பாலர்கள்‌, இந்திரன்‌ ஆனோர்‌ 
வாழும்‌ இடங்கள்‌ எல்லாவற்றையும்‌ காண்பித்தார்‌. பிறகு சிவசாலோக்ய 


31 திருஹல்லை 


பதத்திலே வாழும்‌ தாசமார்க்கிகளையும்‌, சிவசாமீப்பிய பதத்திலே வாழும்‌ 
புத்திரமார்க்கிகளையும்‌, சிவசாரூப்ய பதத்திலே வாழும்‌ சக 
மார்க்கிகளையும்‌ காட்டிக்‌ கொடுத்தார்‌. அறநெறி நின்று சிவனடியார்க்கு 
அமுதுபடைத்துச்‌ சிறந்தவர்களையும்‌, சிவபதம்‌ அடைந்த பாண்டிய மன்னர்‌ 
பலரையும்‌ காண்பித்தார்‌ நந்தீசர்‌. வரகுண பாண்டியன்‌ ஒவ்வோர்‌ 
இடத்திலும்‌ நின்று பல தரம்‌ வணங்கிக்‌ கைகுவித்து வந்தான்‌. இறுதியில்‌ 
நந்திகேசுவரர்‌ பாண்டியனை அழைத்துக்கொண்டு வந்து சிவ 
சன்னிதானத்திலே கொணர்ந்து நிறுத்தினார்‌. 


சிவபெருமானன்‌ எழுந்தருளியிருக்கும்‌ காட்சியைக்‌ கண்டான்‌ 
பாண்டியன்‌. என்ன கோலாகலம்‌! என்ன குதூகலம்‌! வேதங்களும்‌ 
ஆகமங்களும்‌ திருவுருவம்‌ எடுத்து இருபக்கங்களிலும்‌ நின்று வாழ்த்திக்‌ 
கொண்டிருந்தன. தும்புருவும்‌ நாரதரும்‌ யாழ்மீட்டித்‌ தேவகானம்‌ 
பொழிந்தனர்‌. தேவமங்கையர்‌ திருநடனம்‌ ஆடினர்‌. விநாயகப்பெருமான்‌, 
முருகக்கடவுள்‌, வீரபத்திரர்‌ மூவரும்‌ சிவபெருமானை வணங்கி ஏவல்‌ 
ஏற்றுப்‌ பணி செய்து நின்றனர்‌. மஹாவிஷ்ணுவும்‌ பிரம்மாவும்‌ 
மரியாதையுடன்‌ ஒதுங்கிநின்றனர்‌ தேவேந்திரனும்‌ எண்டிசைக்‌ காவலரும்‌ 
நடுநடுங்கி விண்ணப்பம்‌ செய்தபடி இருந்தனர்‌. அடியவர்கள்‌ எல்லாரும்‌ 
அருள்‌ கனிந்த சிவானந்தப்‌ பேரமுதினைப்‌ பருகி சங்கரா! சிவ, சிவ! என்று 
முழக்கிக்‌ கைகுவித்து நின்றனர்‌. அவரவர்கள்‌ தகுதிக்கு ஏற்றபடி வரங்களை 
அருள்‌ புரிந்து கொண்டிருந்தார்‌ சிவபெருமான்‌. உமாதேவியார்‌ புன்னகை 
புத்தவண்ணம்‌ தேஜோமயமாகத்‌ திகழ்ந்தார்‌. அரியணையிலே 
அமர்ந்திருந்த சோமசுந்தரப்‌ பெருமானைத்‌ தரிசனம்‌ செய்து வணங்கினான்‌ 
பாண்டியன்‌. வாய்ச்‌ சொற்கள்‌ குழறின; புளகாங்கிதம்‌ ஏற்பட்டது. 
கருணைப்‌ பெருங்கடலிலே மிதந்து சென்ற பாண்டியன்‌ பரமானந்தம்‌ என்ற 
தேவாமிர்தத்தைப்‌ பருகினான்‌. 


பக்திமயமாக நின்ற வரகுணபாண்டியன்‌ எதிரே அருள்மயமாகத்‌ 
துலங்கிய சிவலோகம்‌ மறைந்தது; பழைய மதுரை தோன்றியது. 
சோமசுந்தரப்‌ பெருமானும்‌ உமையம்மையும்‌ எழுந்தருளி இருந்தனர்‌. 
வரகுண பாண்டியன்‌ எம்பெருமான்‌ முன்பு நின்று கண்ணீர்‌ சொரிய, 
நாக்குழறத்‌ துதிக்கலானான்‌. நாயினை நிகர்த்த எளியேனது 
கொலைபாதகம்‌ போக்கியருளிய தாயாகிய தயாபரனே! அழயவருள்‌ 
கடையவனாகிய நானும்‌ கண்டு மகிழும்‌ வண்ணம்‌ சிவலோகம்‌ 
காட்டியருளிய தேவதேவனே! பாழ்பட்ட என்னையும்‌ ஆட்கொண்ட 
பெருவள்ளலே! பக்தி செய்பவர்களுக்குச்‌ சிலலோகம்‌ உண்டு என்று 


ES EE 
32 திருல்லை 


சாஸ்திரம்‌ மொழிவதை மெய்யென்று எளியேனுக்குக்‌ காட்டி அருளிய 
பெருங்கடவுளே! தேவரீரது திருவழகட்கு வணக்கம்‌! வணக்கம்‌! வணக்கம்‌! 
என்று பலவாறாகப்‌ போற்றித்‌ துதிசெய்தான்‌. சோமசுந்தரப்‌ பெருமானுக்கு 
பூஜை முதலான விசேஷங்களைச்‌ சிறப்புடன்‌ செய்து செங்கோல்‌ செலுத்தி 
வாழ்ந்து வந்தான்‌. 

ஒப்பும்‌ உயர்வும்‌ இல்லாத அம்மதுரையம்பதி அன்றிலிருந்து பூலோக 
சிவலோகம்‌ என்று பெயர்‌ பூண்டூ புகழுடன்‌ விளங்குவதாயிற்று. 


விறகு விற்றது 
வரகுண பாண்டியன்‌ பெருஞ்‌ சிறப்புடன்‌ மதுரைப்பதியை ஆண்டு 
வருகின்ற நாளிலே ஏமநாதன்‌ என்ற யாழ்ப்பாணன்‌ வடநாட்ழலிருந்து 
மதுரைக்கு வந்து சேர்ந்தான்‌. அவன்‌ பல வெற்றி விருதுகள்‌ பெற்றவன்‌ 
வரகுண பாண்டியனது சபையை அடைந்து மன்னனைப்‌ பலபழயாகப்‌ 
புகழ்ந்து போற்றினான்‌. பிறகு தனது யாழினைச்‌ சுருதி சுத்தமாகக்‌ கூட்டி 
இன்னிசை பாடினான்‌; இன்ப கீதம்‌ கேட்ட வேந்தன்‌ உவகை மிகவும்‌ 
கொண்டான்‌. ஏமநாதனுக்குப்‌ பல ஆடைகளையும்‌ பொன்னணிகளையும்‌ 
வழங்கினான்‌. உணவுக்கு வேண்டிய பல பொருள்களைக்‌ கொடுத்து 
உதவியதோடூ பெரிய வீடொன்றையும்‌ அவன்‌ தங்குவதற்காக அளித்தான்‌. 
தனக்கென்று அமைந்த வீட்டிற்கு மிகுந்த சந்தோஷத்தோடு சென்றான்‌ 
ஏமநாதன்‌. 
சீர்வரிசை பெற்ற ஏமநாதனுக்குக்‌ கருவம்‌ தலைக்‌ கேறிவிட்டது. 
ஏற்கனவே பல வெற்றிகள்‌ கண்டவனுக்குப்‌ பாண்டியன்‌ பரிசிலும்‌ சேரவே 
தனக்கு ஒப்பானவரும்‌ மேற்போனவரும்‌ யாரும்‌ இல்லை என்று எண்ணி 
இறுமாந்திருந்தான்‌. அதனை உணர்ந்த பாண்டியன்‌ ஏவலாளர்களை 
விளித்து பாணபத்திரனை அவைக்கு அழைத்து வருவாறு பணித்தான்‌. 
ஏவலர்‌ பாணபத்திரனை இட்டு வந்தனர்‌. அவனும்‌ பாண்டியன்‌ அடிபணிந்து 
அருகி நின்றான்‌. பாணபத்திரா! இசை வல்லானாகிய ஏமநாதனோடு நீ 
பாடவல்லவனோ? எனக்‌ கேட்டான்‌. தென்னவரே! அடியேன்‌ உமது 
திருவுளத்தின்‌ பலத்தாலும்‌ சிவபெருமானது அருள்‌ வலிமையாலும்‌ பாட 
வல்லமை பெறுவேன்‌. சிறப்பாகப்‌ பாடி ஏமநாதனது வெற்றி விருதுகளை 
யெல்லாம்‌ பறித்து அவனது கருவத்தையும்‌ போக்குவேன்‌ என்று 
சொன்னான்‌. நல்லது, நீ நாளை வந்து அவனோடு பாடுக; இப்போது 
போகலாம்‌ என்று சொல்லிப்‌ பாணபத்திரனை அனுப்பி வைத்தான்‌ 
பாண்டியன்‌. 
TE To rE கைக கை 
33 திருல்லை 


பாணபத்திரன்‌ தனது இல்லம்‌ சென்றிருந்தான்‌. ஊரின்‌ பல 
பாகங்களிலே ஏமநாதனது சிஷ்யர்கள்‌ சென்று நல்லிசை பரப்பினார்கள்‌. 
பாணபத்திரனும்‌ அவர்கள்‌ பாடுவதைக்‌ கேட்டு மெச்சினான்‌. வியப்போடு, 
ஏமநாதனிடம்‌ இசை கற்றுக்‌ கொள்பவர்களே இப்படிப்‌ பாடினால்‌, 
ஏமநாதன்‌ எப்படிப்‌ பாடுவானோ? நாளை என்று கவலை கொண்டான்‌. 
திருக்கோவிலை அடைந்து சிவபெருமானை வணங்கி, ஐயனே! 
மெய்யனே! அடியேனுக்குத்‌ தேவரீரது திருவருள்தான்‌ துணைபுரிய 
வேண்டும்‌ என்று வேண்டிக்கொண்டு தனது வீடுசென்று கவலையை 
ஒழித்துச்‌ சுகமாக இருந்தான்‌. 


சச்சிதானந்த வடிவமான சோமசுந்தரப்‌ பெருமான்‌ பக்தன்‌ 
பாணபத்திரனது பகைவனான ஏமநாதனை ஓட்டத்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. 
ஆதலால்‌, வயது முதிர்ந்து இளைத்துப்போன ஒரு விறகாளைப்‌ போலத்‌ 
தமது இச்சாமாத்திரத்திலே தம்மை மாற்றிக்கொண்டார்‌. இடையிலே 
கந்தைத்‌ துணியை உடுத்தியிருந்தார்‌. வலப்‌ பக்கத்திலே கொடூவாளைச்‌ 
செருகியிருந்தார்‌. திருவடிகளிலே தேய்ந்த பழைய செருப்புகளை 
அணிந்திருந்தார்‌. பழைய உறையிலே போட்டிருந்த யாழைத்‌ தோளிலே 
தொங்கவிட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. தலையிலே விறகுச்சுமையை விலை 
கூறிச்‌ சென்றார்‌. விறகின்‌ விலையைக்‌ கேட்டவருக்கு உயர்ந்த விலையைச்‌ 
சொல்லிப்‌ பல தெருக்களைக்‌ கடந்து வந்தார்‌ விறகாளப்பெருமான்‌; 
பகற்பொழுது சென்றுவிட்டது. ஏமநாதனது வீட்டுக்‌ கருகே வந்து சேர்ந்தார்‌. 
தாம்‌ தலையிலே தாங்கி வந்த விறகுச்‌ சுமையை ஒருபுறத்திலே 
வைத்துவிட்டு ஏமநாதனது வீட்டின்‌ புறத்‌ திண்ணையிலே உட்கார்ந்து 
இளைப்பாறினார்‌. அப்போது இனிமையான கானத்தைக்‌ கொஞ்சம்‌ 
பாடினார்‌. 

உள்ளேயிருந்த ஏமநாதன்‌ இன்னிசையைக்‌ கேட்டான்‌. இசையின்‌ நயம்‌ 
இசைவல்லானாகிய அவனையும்‌ இழுத்தது. வெளியே வந்து இளைப்பாற 
அமர்ந்த விறகோனைக்‌ கண்டான்‌. நீ யாரப்பா? என்று வினவினான்‌. நான்‌ 
யாழிலே வல்லமை பெற்ற பாணபத்திரனது அடிமை. பாணபத்திரனுக்கு 
எத்தனையோ சிஷ்யர்கள்‌ உண்டு. நானும்‌ கீதம்‌ கற்றுக்கொள்ள 
விரும்பினேன்‌. என்‌ வயது முதிர்ச்சி காரணமாக என்னைத்‌ 
தகுதியற்றவனானக்‌ கருதி என்னை ஒதுக்கிவிட்டான்‌. அதனால்தான்‌ நான்‌ 
விறகு விற்றுப்‌ பிழைக்கிறேன்‌ என்றார்‌ தேவ விறகாள்‌. அது கேட்ட 
ஏமநாதன்‌ அப்பனே! நீ பாடிய அதே இசையை மற்றும்‌ ஒரு முறை பாடு; 
கேட்போம்‌ என்றான்‌. 


ப ட TTT TT 
34 திருஷல்லை 


விறகாளப்பெருமான்‌ தனது யாழை உறையிலிருந்து பரிவுடன்‌ எடுத்து, 
நரம்பு முடுக்கிச்‌ சுருதிசேர்த்துக்‌ கொண்டார்‌. விரல்‌ பரிமாறி சுநாதம்‌ எழுப்பினார்‌. 
இனிமையான ராகங்களுள்‌ ஒன்றான சாதாரிப்‌ பண்ணை அசை, வீதிப்‌ போக்கு; 
வண்ணம்‌, திறம்‌ ஆகியவற்றால்‌ யாவரும்‌ விரும்பும்‌ நல்லிசை எழுப்பினார்‌. 
யாழின்‌ கீதமும்‌ குரலின்‌ இசையும்‌ ஒன்றுகூழ இழைந்தன. குற்றமற்ற 
முறையில்‌ பண்‌ எழுந்து சிறந்து விளங்கியது. பாடலின்‌ பல்வகைக்‌ குணங்கள்‌ 
மேலோங்கி விளங்கின. இன்னொளி கூழய நல்லிசைத்‌ தேவகாந்தாரி ராகம்‌ 
எங்கணும்‌ பரவியது. ஏமநாதனது உடலிலே, நாழ, நரம்பிலே, மயிர்க்‌ 
கால்களிலே, உள்ளத்திலே, ஆவியிலே கலந்து கிளர்ச்சி செய்தது தேவப்பண்‌. 
ஏமநாதன்‌ பேராச்சரியம்‌ அடைந்தவனாகி, இது நானறிந்த சாதாரிப்பண்‌ அன்று. 
இது தேவகானமேயாகும்‌; என்ன விந்தை! பாணபத்திரனால்‌ ஒதுக்கித்‌ 
தள்ளப்பட்ட கிழவனின்‌ இசையே இப்பழயிருக்குமானால்‌, அந்த 
பாணபத்திரனுடைய இசை எப்படியிருக்குமோ? என்று கருதிக்‌ கவலை 
கொண்டான்‌. உடனே அங்கிருந்து எழுந்தான்‌. தன்னுடைய மாணவர்கள்‌ 
நிலைகுலைந்து செல்ல இரவோடு இரவாக ஓடிப்போக முற்பட்டான்‌. 
எல்லாவற்றையும்‌ அவையவை கிடந்த இடத்திலேயே போட்டுவிட்டு ஏமநாதன்‌ 
வடக்குத்‌ திசையை நோக்கி விரைந்தோடினான்‌. 


சோமசுந்தரப்பெருமான்‌ அன்றிரவே பாணபத்திரனது கனவிலே 
தோன்றியருளினார்‌. பாணபத்திரா! நீ வேண்ழக்கொண்டபழ நாம்‌ இன்று 
விறகாளாகச்‌ சென்று ஏமநாதனைக்‌ கண்டோம்‌. யாம்‌ பாணபத்திரனது 
அடிமை என்று கூறிச்‌ சாதாரிப்பண்‌ பாடி வென்று உன்னைக்‌ காத்தோம்‌ 
என்று இயம்பியருளினார்‌. உள்ளத்தாலும்‌ நினைப்பதற்கரிய மொழிகளைக்‌ 
கேட்ட பாணபத்திரன்‌ நடுக்கம்‌ கொண்டு கண்விழித்து எழுந்தான்‌. 


உவகையும்‌ பக்தியும்‌ பொங்கிய உள்ளத்தோடு கரியோதயத்திற்கு 
முன்னதாகவே திருக்கோவில்‌ சென்று சோமசுந்தரப்‌ பெருமானை 
வணங்கினான்‌. எம்‌ பெருமானே! நான்‌ என்ன அபசாரம்‌ செய்துவிட்டேன்‌. 
தேவர்கோன்‌ அறியாத தேவதேவனை விறகாளாகச்‌ செய்துவிட்டேனே! 
மகாதேவனை மனிதனாக்கிவிட்டேனே! மன்னிக்கக்‌ கூடாத எவ்வளவு பெரிய 
பிழை செய்துவிட்டேன்‌ நான்‌! அபசாரம்‌ செய்த என்னை மன்னித்தருள 
வேண்டும்‌ பெருமானே! என்று கூறி இரங்கி வணங்கி வலம்‌ வந்து 
வெளிவந்தான்‌. 

பின்னர்‌ பாணபத்திரன்‌ அரசருக்கரசனான பாண்டியன்‌ முன்னிலை சேர்ந்து 


பணிந்து நின்றான்‌. பாண்டியனும்‌ உடனடியாக வடபுல வல்லுநனாகிய 
ஏமநாதனை அழைத்து வருமாறு ஏவலர்களைப்‌ பணித்தான்‌. ஏவலர்‌ சென்று 


35 திருல்லை 


தேழனர்‌. ஏமநாதனைக்‌ காணோம்‌. அதைக்‌ கண்டு அக்கம்‌ பக்கத்து வீட்டில்‌ 
இருந்தோர்‌ சிலர்‌ அவர்களைப்‌ பார்த்து, சேவகர்களே! ஏமநாதன்‌ நேற்றுவரை 
இங்கேதான்‌ இருந்தான்‌. நேற்று அந்திசாயும்‌ வேளையிலே கிழட்டு விறகு 
வெப்ழ ஒருவன்‌ வந்தான்‌. அவன்‌ தன்னைப்‌ பாணபத்திரனது அடிமை என்று 
கூறிக்கொண்டான்‌; இனிதே கீதம்‌ பாழனான்‌. பிற்பாடு என்ன நடந்ததோ 
எங்களுக்குத்‌ தெரியாது; ஆனால்‌ ஏமநாதன்‌ நடூராத்திரியிலே ஓடிவிட்டான்‌ 
என்று சொன்னார்கள்‌. ஏவலாளர்கள்‌ வேகமாகச்‌ சென்று பாண்ழய மன்னனிடம்‌ 
இச்செய்தியைத்‌ தெரிவித்தார்கள்‌. 

பாண்டியன்‌ வரகுணன்‌ பெரும்‌ வியப்படைந்தான்‌. சந்தேகம்‌ அடைந்து 
பாணபத்திரனைப்‌ பார்த்து, ஏமநாதன்‌ ஏன்‌ ஓழப்போனான்‌? இங்கிருந்து 
சென்ற பிற்பாடு நீ என்ன செய்தாய்‌? என்று வினாவினான்‌. அதற்கு 
விடையாகப்‌ பாணபத்திரன்‌ தான்‌ சோமசுந்தரப்‌ பெருமானிடம்‌ 
விண்ணப்பித்துக்‌ கொண்டதையும்‌, பெருமான்‌ தன்‌ கனவிலே தோன்றித்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளியதையும்‌ சொன்னான்‌. 


ஏவலர்கள்‌ வந்து கூறியதும்‌ பாணபத்திரன்‌ கூறியதும்‌ ஒன்றாக இருந்தது 
கண்ட பாண்டியன்‌. இது சோமசுந்தரப்‌ பெருமானின்‌ திருவிளையாடலே! 
என்று தெளிந்தான்‌. இறைவன்‌ திருவருளின்‌ திறத்தையும்‌ பாணபத்திரனது 
பக்தியின்‌ பெருமையையும்‌ நன்கு உணர்ந்து கொண்டான்‌. திருக்கோவில்‌ 
சென்று சிவபெருமானை வணங்கிய பின்னர்‌ பாணபத்திரனை 
யானைமேல்‌ அமர்த்தி ஊர்வலம்‌ செய்வித்தான்‌. 


தனது இசைப்‌ புலவன்‌ மகிழும்படிக்கு ஏராளமான வரிசைச்‌ சிறப்புகள்‌ 
செய்து, இசை வேந்தரே! சிவபெருமானே உமக்காகக்‌ குற்றேவல்‌ புரிந்தார்‌ 
என்றால்‌ நாங்கள்‌ எல்லாரும்‌ உம்முடைய ஏவலர்கள்‌ அல்லவா! ஆதலால்‌ 
நீங்கள்‌ எம்முடைய தலைவர்‌; நாங்கள்‌ உமது அடிமை. இன்று முதல்‌ நீங்கள்‌ 
சோமசுந்தரப்‌ பெருமானைப்‌ பாடுவதையே கடமையாகக்‌ கொள்ள 
வேண்டுகிறோம்‌ என்று நயந்து விடைகொடுத்தனுப்பினான்‌ வேந்தன்‌. 


வரகுண பாண்டியன்‌ கொடுத்த செல்வம்‌, ஆடை ஆபரணம்‌ 
எல்லாவற்றையும்‌ புலவர்களுக்கும்‌ சிஷ்யர்களுக்கும்‌ உறவினர்களுக்கும்‌ 
பங்கிட்டுக்கொடுத்து இனிது வாழந்துவந்தான்‌ பாணபத்திரன்‌. 
சோமசுந்தரப்‌ பெருமானது திருவடிகளை மறவாத நெஞ்சினனாகித்‌ 
திருப்பாடல்கள்‌ பல பாடி இசையோடு வாழ்ந்து வரலானான்‌. 


திருநெல்லை ஆசிரியர்‌ காப்பியக்‌ கவிஞர்‌ நா.மீனவன்‌ அவர்கள்‌ 02.01.2020 
அன்று அதிகாலையில்‌ இயற்கை எய்தினார்‌ என்பதை 
வருத்தத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 
ட பல த சலிம்‌ ய 1-2-0 அல்வா து தர அவவ வட்டம்‌ அதர்‌ 
36 தி 


| 


RIT IIIT ITT TT 


# Available 

18 GG 81 Dia: 11-36 
26 tingle Jersey Dia: 16-36 
8 66 பக Jersey Dia: 18-34 
ம Dia: 30-34 


THE PARADISE KNITTERS 


2/311, Periyandipalayam Pirivu, 
6th Cross, Hare Rama Hare Krishna Nagar 
Mangalam Road, TIRUPPUR - 641 687 
Mobile : 98652 04051 , 98651 22844 , 98422 70168 


பின்‌அட்டை முழுப்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 
அட்டை உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 750/- 
நூலின்‌ உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 500/- 


தொடர்புக்கு - பதிப்மாசிரியர்‌ “திருரநெல்லை” 


ஆன்மீக அன்பர்களும்‌ கோவிலூர்‌ மடாயைத்தின்‌ 
நிகழ்வுகளில்‌ ஆர்வம்‌ காண்ட பக்தர்களும்‌ திருலநல்லை 
அம்மன்‌ ஹயரில்‌ எவவிவரும்‌ ஆன்மீகத்‌ திங்கள்‌ இதழுக்குச்‌ 
னு செலுத்தி உறுப்பினராகுமாறு வேண்டுகிறோம்‌ 

- பதிப்பாசிரியர்‌ 


நாச்சியப்பகவாமி நள கல்‌ ப்‌ 


இரு லாருக்கும்‌ 


மய ம்ப ப க்க 


(அழகப்பா பல்கலைக்‌ கழக இணைவு பற்றது 
(ரசு அனுமதி பெற்றது] 


கோவீலூ£!்‌ - காரைக்குடி - 680 307. 


தொலைபேசி: 04565 - 234 523 கைபேசி: 94435 02017 


B.A., Tamil ்‌ Maths 
BA. English ’ 
B.Com, 


ப ரோன்‌ 90161106 


ப்பு | 


B.Com.(C.A)., ட 
B.Sc., Physical Education 


M.Sc (Computer Science) 
M.A.Tamil (Subject to Affiliation) 


B.Sc. Visual Communication. 
(அழகப்பா பல்கலைக்கழகப்‌ பகுதியில்‌ முதன்‌ முதலாகத்‌ தொடங்கப்பட்டுள்ள வகுப்பு) 


திரைக்கதை, வசனம்‌ எழுதுதல்‌, 
ஒளிப்பதிப்பு, ஒலிப்பதிவு , படத்ஷதாகுப்பு, 
ஒயக்கம்‌, எசய்தி தயாரீத்தல்‌, தொகுத்தல்‌ 
போன்ற பல துறைகளில்‌ பயீற்சீ வெற அரீய வாய்ப்பு !! 


நாட்டு, 


04565 - 232991 


